டாக்டர் 


அம்பேத்கர் 


90 


மூலம் 


ஓ.கே. நம்பியார் 


மொழியாக்கம் 
ANA பாமி 


டாக்டர் 


அம்பேத்கர் 


ஒரு வாழ்க்கைச் சித்திரம் 


மூலம் : 
பேராசிரியர் , ஓ.கே. நம்பியார் , எம்.ஏ. ( ஆனர்ஸ் ) , 
( ஆங்கிலப் பேராசிரியர் , மைசூர் பல்கலைக் கழகம் , 

பெங்களூர் ) 


மொழியாக்கம் : 
திரு . எச் . என் . கிருஷ்ணசாமி , பி.ஏ. ( ஆனர்ஸ் ), 

ஏ.எம்.ஐ.ஈ.டி. ( லண்டன் 


பெங்களூர் , 


1957 . 


First Edition 1957 . 


COPYRIGHT 


விலை : 0.50 நயா பைசா . 


புத்தகங்கள் கிடைக்குமிடம் : 
ஆசிரியர் , 10 லால்பாக் ரோடு , பெங்களூர் . 


முன்னுரை 


திரு 


சமூக கட்டுப்பாடுகள் பல ஏற்பட்டுத்தனி மனிதனின் முன் 
னேற்றத்தை எத்துணை தடுப்பினும் , சுய முயிற்சியாலும் மனத் 
திண்மையாலும் வாழ்க்கை வழி வகுத்து பெருமை பூணலாம் 
என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் டாக்டர் அம் 
பேத்கர் . எனவே நாட்சுழலில் அகப்பட்டுத் திணறும் தாழ்த்தப் 
பட்டவருக்குக் கலங்கரை விளக்கமாகத்திகழும் டாக்டர் அம் 
பேத்கரின் வாழ்க்கைச் சித்திரம் வரைவதில் முனைந்தேன் . 
இச் சிறு புத்தகத்தில் காணும் பல்வேறு விஷயங்கள் , 

தனஞ்சய கேர் அவர்கள் எழுதிய டாக்டரவர்களின் 
வாழ்க்கை வரலாற்றினின்றும் எடுத்தாளப் பட்டவையாகும் . 
முக்கியமாக , டாக்டரவர்களின் காலத்திய சமூக மற்றும் 
அரசியல் சூழ்நிலைகள் மிகச் சிறந்த முறையில் கையாளப்பட்டிருக் 
கின்றன . திரு - தனஞ்சய கேர் 

திரு - தனஞ்சய கேர் அவர்களுக்கு எனது நன்றி 
உரித்தாகும் . 

எனது ஆங்கில மூலத்தினின்றும் தமிழாக்கம் செய்த திரு 
எச் . என் . கிருஷ்ணசாமி , பி . எ . ( ஆனர்ஸ் ) , ஏ . எம் . ஐ . ஈ டி 
லண்டன் ) அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப் பட்டவன் 
அவரது சிறந்த மொழியாக்கம் நல்ல வரவேற்பு பெருமென்பது 
எனது திண்ணம் . இன்னல் பாராது என்னுடன் பலநாட்கள் 
ஒத்துழைத்த திரு . கிருஷ்ணசாமிக்கு எனது மனப்பூர்வமான 
நனறி . 

தாழ்த்தப் பட்டவர்களுக்காக பாடுபடும் குழுக்கள் மற்றும் 
இயக்கங்களுடன் தொடர்பு கொள்ளும் பாக்கியம் எனக்கு வெகு 
வாக கிடைத்துள்ளது . இப்புத்தகத்தை எழுதத் தூண்டிய எனது 
நண்பர்களுக்கு நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் . 

நண்பர்கள் இச் சித்திரத்திற்கு தரவிருக்கும் வர 
வேற்பு ஒரு மனத்துடையதாயிருக்கும் என நம்புகிறேன் . 


( 


வாசக 


மத்தியக்கல்லூரி, 

பெங்களூர் , 
1-9-1957 . 


ஓ.கே. நம்பியார் . 


ஒரு வார்த்தை 


எ 


போர்த்து கீசிய கடல் கள்ளர்களும் இந்திய மாலுமிகளும் 
எனும் ஆங்கில புத்தகம் இரண்டு ஆண்கெளுக்கு முன்னர் வெளி 
யாகியது . சரித்திர ஆராய்ச்சிகளை அடிப்படையாகக் கொண்டு 
எழுதப்பட்ட இப்புத்தகம் உலக அறிஞர்களால் புகழப்பட்டது. 
கோவா சத்தியக்கிரகப் போராட்ட காலத்தில் வெளியாகிய 
இதனை போர்த்து கீசிய அரசாங்கம் தன்னுடைய நாட்டினுள் 
தடை செய்தது சரித்திர பேராசிரியர் சர்தார் கே . எம் . பணிக் 
கர் முதற்கொண்டு பத்திரிகைகள் அனைத்தும் போற்றிய இப் 
புத்தகம் கன்னட மொழியிலும் வெளியாகியது . தற்சமயம் 
மலையாளத்திலும் , தமிழிலும் மொழியாக்கப் பட்டுக் கொண் 
டிருக்கும் இவ்வருமையான ஏட்டினை ஆங்கிலத்தில் எழுதியவர் , 
பேராசிரியர் ஒ . கே . நம்பியார் . மைசூர் பல்கலைக் கழகத்தில் 
ஆங்கிலப் பேராசிரியாரக இருக்கும் திரு . ஒ.கே. நம்பியார், 

( ஆனர்ஸ் ) அவர்கள் தாழ்த்தப் பட்டவர்களுக்காக பல் 
வேறு முறைகளில் தொண்டு புரிந்திருக்கிறார் . ஷெட்டியூல்ட் 
வகுப்பினரின் மாணவர்களுக்கென ஒரு ஹாஸ்டலை நிறுவி அதன் 
வளர்ச்சியில் பாடுபட்டவர்களுள் தலைசிறந்தவர் ஒ.கே. நம்பியார் . 
பரந்த மனப்பான்மையும் , சிறந்த அறிவும் கொண்ட பேராசிரியர் 
அவர்கள் , தாழ்த்தப் பட்டவரின் மிகச்சிறந்த தலைவர் டாக்டர் 
அம்பேத்கரின் வாழ்க்கை சித்திரம் வரைவதில் ஊக்கம் செலுத் 
தினார் . அன்னாரது முயற்சி வெற்றிபெற்றது ஆங்கிலத்தில் 
அவர் எழுதிய புத்தகத்தின் மொழி பெயர்ப்பே இச்சிறு புத்தகம் . 
அவரது மூலச்சித்திரம் விரைவில் ஆங்கிலத்தில் வெளிவர 
இருக்கிறது . 

மொழியாக்கம் எளிதல்ல . அதனைச் செய்வதற்கு திறமை 
வேண்டும் . பேராசிரியரின் மாணவனாகிய என்னை இப்பணியில் 
ஈடுபடுமாறு ஊக்குவித்து , சந்தர்ப்பமளித்த திரு . ஓ கே நம்பியார் 
அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவன் . எனது முன் 
னேற்றத்தில் வெகுவாக அக்கரை செலுத்திய ஆசிரியர்களுள் , 
பேராசிரியர் நம்பியாரை முதலில் குறிப்பிடவேண்டும் . 
மொழியாக்கம் புலமை மிக்கதல்ல . இளைஞனின் முதல் மொழி 
யாக்க முயற்சி . எனவே குற்றங்கள் காணப்படின் , பொறுத் 
தருள வேண்டுகிறேன் . 


எனது 


பெங்களூர் , 
1-9-1957 . 


எச் . என் . கிருஷ்ணசாமி . 


கு 


பீம்ராவ் அம்பேத்கர் 


பம்பாயில் டாக்டாவர்களின் பிரேத ஊர்வலம் 


T 


DISRNISERS 


* 


பெங்களூரில் இரங்கல் கூட்டம் 


1 


கொங்கண் பிரதேசத்தின் ரம்மியமான தொரு பகுதி 

ரத்னகிரி ஜில்லா . அந்த ஜில்லாவில் சிறியதும் 
சிறப்பும் மிக்கதோர் ஊர் மந்தன்காடு . மந்தன்காட்டை 
மடுத்து நின்றது அம்பாவடி கிராமம் . ஆண்டாண்டு 
களுக்கு முன் பிருந்தே அம்பாவடியில் அடைக்கலம் 
புகுந்து வாழ்க்கை நடத்தியது மஹர் குடும்பம் . 

ரத்னகிரியின் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருள் எல் 
லாம் , மஹர்கள் மட்டுமே முற்போக்கு கருத்து கொண் 
டவராயிருந்தனர் . இயற்கை அவர்களுக்களித்த உட 
லும் , சிந்தையும் தவிர , கிழக்கிந்திய கம்பெனியின் 
பம்பாய் படை மூலம் ஆங்கிலேயர்களுடன் அவர்கள் 
கொண்ட தொடர்பு , முற்போக்கு கருத்துக்களுக்கு 
வித்தூன்றியது . அன்று வரை மறுக்கப்பட்ட படிப்பு 
வசதிகள் , படையில் சேர்ந்தோர்க்கு அளிக்கப்பட்டன 
கட்டாயக் கல்வி முறைகூட இயங்கவாரம்பித்தது . 
சூழ்நிலைக்குத் தக்கவாறு தங்களை அமைத்துக்கொள்ளும் 
மஹர்கள் , ஐரோப்பிய வழக்கு முறைகளின் வாயிலாக , 
சுதந்திர உணர்சியை வளர்த்துக் கொண்டனர் . 
யின் மூலம் அவர்களுடைய வீரமும் , மக்கட் தலைவனாக 
வேண்டிய உணர்சிகளும் , தோன்றலாயின . 

இந்தப் பிரதேசத்தில் ஆதி நாளில் குடியேறிய 
ஆரிய முன்னோர்களின் வழி வந்தவர் மஹர் வகுப் 
பினர் , என்று சொல்லப்படுகிறது . அம்பாவடியின் 
மஹர் வகுப்பினருள் அம்பேத்கர் குடும்பம் முக்யத்வம் 
பெற்று திகழ்ந்தது . வருடாந்திர விழாக்களில் , கிராம 


படை 


2 


தெய்வத்தைச் சுமந்து செல்லும் பல்லக்கு , இக்குடும்பத் 
தினரின் பாதுகாப்பில் தான் இருந்தது . 

வாலிபப் பருவத்தில் படையில் சேவை புரிந்து , 
ஓய்வு பெற்று வாழ்க்கை நடத்தி வந்தார் மலோ ஜி 
சக்பால் . அம்பாவடி கிராமத்தில் இவருடன் வாழ்ந்த 
வர்கள் , ராம்ஜி என்றதோர் மகனும் , மீரா என்றதோர் 
மகளும் . இவர்கள் தீவிர மதப்பற்றுடையவர்கள் . 
பக்தி பூஜை முறையில் ஊறித் திளைந்து , கடவுளிலும் 
அவன் செயலிலும் நம்பிக்கை யுடையவர் . அந்த காலத் 
தில் பக்தி பூஜை முறையை வழக்குக்குக் கொண்டு 
வந்தவர் கவிஞர் கபீர் . மதவேறுபாடுகளை அகற்றி , 
ஆத்மசுத்தி அனைவருக்கும் பொது என்று உபதேசித்த 
கபீர் மகானின் பூஜைமுறை தாழ்த்தப்பட்ட வகுப் 
பினரை வெகுவாகக் கவர்ந்தது . இந்து மதம் வணங் 
கும் இராமனும் கிருஷ்ணனும் தான் பக்தி பூஜை 
முறையோரின் தெய்வங்களாகத் திகழ்ந்தனர் . 

தந்தை காட்டிய வழியில் நடந்த , ராம்ஜி சக்பால் , 
படையில் சேர்ந்தார் . உழைப்பாலும் ஊக்கத்தாலும் 
சுபேதார் மேஜர் பதவியை வெகு சீக்கிரம் எட்டிப் 
பிடித்து விட்டார் ராம்ஜி . தந்தையிடமிருந்து இவர் 
கற்று கொண்ட மற்றுமோர் பழக்கம் - தீவிர மதப் 
பற்று . காரிசன் பள்ளியில் உபாத்தியாயர் தொழில் 
பார்த்த சுபேதார் மேஜர் கால அட்டவணைக்கு மீறி 
பிரார்த்தனைகள் செய்ததால் பல முறை இரும்புக் 
கிராதிகளின் பின்னால் நின்று பிரார்த்தனை செய்ய 
நேரிட்டதாகக் கூறப்படுகிறது . 

ராம்ஜி குடிமறுத்தவர் . மற்றும் புலால் வெறுத் 


3 


தவர் . சாதாரணமாக தாழ்த்தப்பட்டோருள் புலால் 
மறுத்தவரைக் காண்பதறிது . ராம்ஜி இந்த வீதிக்கு 
விலக்காக நின்றார் . தன் சுகத்திற்காக மட்டுமன்றி 
தன்னைச் சான்றோர் நலனுக்காகவும் பாடுபட்டார் அவர் . 
தாழ்த்தப்பட்டவரின் 

சில குறைகளை நிவர்த்திக்க 
வேண்டுமென்று , பம்பாய் கவர்னரை பேட்டி கண்ட 
பெருமை ராம்ஜியைச் சாரும் . மற்றோர் முறை , மஹர் 
கள் படையில் 

சேரக்கூடாது என்ற தடையை 
கண்டித்து குரல் எழுப்பினார் அவர் . 

ராம்ஜி நல்ல விளையாட்டுப் பந்தயக்காரர் . கிரிகெட் 
மற்றும் கால்பந்து விளையாட்டுக்களில் பேரும் புகழும் 
பெற்றார் . சமூக நலனில் அவர் செலுத்திய ஆர்வம் , 
மஹாத்மா பூலே மற்றும் ரானடே போன்ற பெரியார் 
களின் தொடர்பை பெற்று கொடுத்தது . 

தானா ஜில்லாவில் வாழ்ந்த முர்பத்கார் குடும்பத் 
தில் தோன்றிய பீம்பாய் என்னும் அழகுப் பெண் 
மணியை மணந்தார் ராம்ஜி சக்பால் . பீம்பாயின் 
தந்தையும் , ஏழு 

மாமன்மார்களும் கூட படையில் 
சுபேதார் மேஜர்களாக இருந்தனர் . இவர்கள் குடும்ப 
மும் கபீரின் கருத்துக்களில் நம்பிக்கை வைத்திருந்தது . 

பொருளாதாரத் துறையில் முன்னேற்றம் காணும் 
தாழ்த்தப் பட் டோரிடையே இருவித அவா ஏற்படுவது 
கண்கூடு . சமூகத்தில் உயர்நிலை அடைய வேண்டும் என் 
னும் அவா ; மதத்துறையில் தங்கள் கருத்துக்கள் 
வளர்ச்சி 

பெறவேண்டும் என்னும் அவா . சமூக 
வாழ்வில் ஏற்றமடைவதை தடுக்கும் இந்து மதத் 
திலிருந்து பிரிந்து வேறு மதங்களைத் தழுவும் தாழ்த்தப் 


4 


பட்டோர் அநேகம் . சாதாரணமாக , பொருளாதார 
நிலையே தான் இத்தகைய மத மாற்றல்களுக்கு காரணம் . 
எனவே , பொருளாதார கஷ்டங்களுக் குட்படாத 
தாழ்த்தப்பட்டோர் , எளிமையும் ஏற்றமும் கொண்ட 
கபீரின் பக்தி பூஜை முறை யை கடைபிடித்தனர் 
சரித்திரம் செப்பும் இந்த உண்மையை மறக்கவோ 
மறுக்கவோ முடியாது . 

ஒரு நாள் மோள என்னும் ஊரில் ராம்ஜி சக்பால் 
தனது மாமனைச் சந்தித்தார் . சிறுவயதில் வீட்டை 
விட்டே ஓடிச்சென்றிருந்த மாமன் , ஒரு சன்யாசியாக 
திரிந்து கொண்டிருந்தார் . எதிர்பாராத இச் சந்திப்பு , 
ராம்ஜி மாமனுக்கு விடுத்த அழைப்பில் முடிந்தது . 
வீடு வர வேண்டுமென்ற அன்பு அழைப்பை ஏற்று 
கொள்ள மறுத்து விட்டார் ராம்ஜியின் மாமன் . துறவு 
பூண்ட சன்யாசிகளுக்கு வீடு தேவையில்லை . அவர்கள் 
விரும்புவது பெரும் வீடு . எனவே , மருமானின் 
வேண்டுதலை மறுத்து , விடை பெற்று கொண்டார் 
மாமன் . போகும் போது அவர் , ராம்ஜிக்கு கூடிய 
சீக்கிரம் ஒரு ஆண்மகன் பிறப்பானென்றும் , அவன் 
உலகு போற்றும் பெருமகனாக வளர்வானென்றும் ஆசி 
கூறி , சென்றார் . 1891 வருஷம் , ஏப்ரல் மாதம் 14 - ம் 
தேதியன்று , ராம்ஜிக்கும் , பீம்பாய்க்கும் ஒரு ஆண் 
மகன் பிறந்தான் . அவர்களுடைய பதினான்கு குழந் 
தைகளுள் கடைகுட்டியாகப் பிறந்த இந்தச் சிங்கக் 
குட்டிக்கு , மகாபாரத வீரன் பீமனின் பெயரைச் 
சூட்டினர் , பெற்றோர் . 

நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக 
பீம் வளர்ந்தான் . 


5 


துகா 


பீமுக்கு ஆறு வயது நடக்கும் போதே அவனு 
டைய தாய் மறைந்து விட்டாள் . அவளுடைய பதி 
னான்கு குழந்தைகளுள் ஐந்து குழந்தைகள் தான் உயிர் 
வாழ்ந்தன . அத்தை மீராபாயின் அரவணைப்பில் 
வளர்ந்தன ஐந்து குழவிகளும் . அத்தையின் செல்லப் 
பிள்ளையாக வளரும் வாய்ப்பு கடைகுட்டி பீமுக்கு 
வாய்த்தது . 

நித்தமும் பூஜை , பக்திப் பாடல்கள் , என்று தெய்வ 
பக்தியிலேயே வளர்ந்தனர் சிறுவர்கள் . ராமாயணமும் 
மகாபாரதமும் பாராயணம் செய்யப் பட்டன . 
ராம் , மோரோபந்த் , முக்தேஸ்வர் ஆகியோரின் மராட் 
டிய பஜனைகள் நாள் தவறாமல் நடந்தன . மீராபாய் 
பஜனைப் பாடல்களை பக்திப் பரவசத்துடன் பாட , 
சிறுவர்கள் மெய்மறந்து போயினர் . 

எண்ணும் எழுத்தும் கண்ணென்ப எனும் முது 
மொழியை நன் கறிந்தவர் ராம்ஜி சக்பால் . செல்வத்துள் 
எல்லாம் கல்வியே தலை சிறந்த செல்வம் என்பது 
அவரது கருத்து . எனவே தம் குழந்தைகளுக்கு கல்வி 
புகட்ட எண்ணி , தாமே அச்செயலை மேற்கொண்டார் . 
மராட்டி , ஆங்கிலம் மற்றும் கணக்கு பாடங்களைப் 
போதித்தார் . 1901 வருஷத்தில் படையை விட்டு ஓய்வு 
பெற்றதும் தபோலி நகரத்திற்கு வீடு மாறினார் அவர் . 
அங்குதான் ஐந்து வருஷத்திய பீம் மராத்தி பள்ளியில் 
சேர்ந்தான் . சில நாட்கள் கழித்து , சதாராவில் ராம் 
ஜிக்கு வேலைகிடைத்தது . பீம் இங்கு இருந்த ஆரம்பப் 
பள்ளியில் படித்துத் தேர்ச்சிபெற்று இடைநிலைப்பள்ளி 
புகுந்தான் . 


6 


சதாராவில் இருக்கும் போதுதான் பீம் , தீண்டா 
மைப்பேயின் பிடியில் முதல் முதலில் சிக்கினான் . அன்று 
அவன் பட்ட துன்பமே , பின்னர் அவனை தீண்டப்படா 
தோர் வாழ்க்கையைச் சீர்படுத்தத் தூண்டியது . ஒரு 
நாள் பீமும் அவனது மூத்த சகோதரனும் கர்கானுக்குப் 
புறப்பட்டனர் , தந்தையைச் சந்திக்க . அதற்காக வென 
ஒரு மாட்டு வண்டியை வாடகைக்கு அமர்த்தினார்கள் . 
கொஞ்ச தூரம் செல்வதற்குள்ளாகவே , வண்டிக்காரன் , 
தனது வாடிக்கைகாரர்கள் தாழ்த்தப் பட்டோர் என்று 
தெரிந்து கொண்டான் . கட்டுக்கடங்கா கோபத்துடன் 
அவன் , அச்சிறுவர்களை வண்டியை விட்டு கீழிறக்கினான் . 
ஆனால் 

வெள்ளையப்பனின் உதவியால் சிறுவர்கள் , 
வண்டிக்காரனின் தயக்கத்தை ஒழித்துக் கட்டினர் . 
பேசிய சத்தத்திற்கு இருமடங்கு தொகையைப் 
பெற்றுக் கொண்ட வண்டிக்காரன் , அவர்களை வண்டி 
யில் அமர்த்தி , வண்டியின் பக்கலில் நடந்து வந்தான் ! 
காரணம் , அவர்களுடன் கூட ஏறி வர அவன் விரும்ப 
வில்லை ! வழிநெடுக சகோதரர் இருவரும் தாகத்துக்குத் 
தண்ணீர்கூட குடிக்க 

முடியவில்லை . உயர் 
யினரின் கிணற்றடியிலிருந்து விரட்டப்பட்ட அவர்கள் , 
அழுக்கு நிறைந்த குட்டைகளில் நீர் பருக விரும்ப 
வில்லை . 

ஜாதிப் பேயின் வெறியாட்டம் பீமின் முதுகின் 
மீது சாட்டை அடிபோல் விழுந்து துன்புறத்தியது . 

நாவிதன் கடையில் பீமுடைய தலைமுடி வெட்டப் 
படவில்லை . நாவிதனின் கருவிகள் அசுத்த மாகிவிடு 
மாம் . தன்மானம் கொண்ட பீமுக்குச் சினம் பொங் 


ஜாதி 


7 


கியது . ஆனால் அவனால் என் செய்ய முடியும் ? அவ 
னுடைய தலை முடியை அவன் சகோதரிகளே வெட் 
டினர் , பார்ப்போர் ஆச்சரியப் படுமளவு , நன்றாக ! 

பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு அந்தணர் குல உபாத் 
தியாயர்கள் கிடைத்தனர் . அவர்களில் பலர் அவனுடன் 
மிக அன்புடனும் நன்மையுணர்ச்சியுடனும் பழகினர் . 
ஆயினும் பள்ளி வழக்குப்படி , பீமும் அவன் சகோதர 
னும் மற்ற மாணவர்களுடன் பெஞ்சின் மீது அமர 
அனுமதிக்கப் படவில்லை . அவர்களிருவரும் மூலை 
யொன்றில் , பாய் மீது அமர்ந்து பாடம் படித்தனர் . 

பீமிடம் மிக அன்புடனும் ஆதரவுடனும் பழகிய 
அந்தண உபாத்தியாயர் ஒருவருடன் அவன் பெரு 
மதிப்புடனும் , மரியாதையுடனும் பழகினான் . வாழ் 
நாள் முழுதும் அவரை அவன் மறக்கவேயில்லை . 

பிடிவாதமும் , மனத்திடமும் பீம் கடப் பிறந்த 
குணங்கள் . தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று 
நண்பர்களுக்கு அறிவுறத்து தற்காகவே , கொட்டும் 
மழையில் பள்ளிக்கு நடந்து சென்றானாம் பீம் ! 

பள்ளியில் அவன் சாதாரண மாணவனாகத்தான் 
இருந்தான் . அவனுடைய தந்தை வெகு நாட்கள் வரை 
மறுமணம் செய்து கொள்ளவில்லை . 

பின்னர் திடீ 
ரென்று மறுமணம் செய்து கொண்டார் . பீம் விவரிக்க 
முடியாததோர் விதத்தில் தன் சித்தியை வெறுத்தான் . 
வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டுமென்று அவன் 
சிந்திக்காத நாட்களே கிடையாது . ஏழை மகராஷ்டிரியர் 
களுக்குப் பேரின்பவீடாகாக் காட்சி தந்த பம்பாய் 
பட்டணம் செல்ல அவன் விரும்பினான் .. அதற்காக 


8 


வென , தன் மாமியின் பணப்பையைத் திருட மூன்று 
முறை முயற்சி செய்தான் பலன் கிட்டவில்லை . நான் 
காவது தடவை , மாமியின் பணப்பை அவன் கையி 
லிருந்தது ! ஆனால் என்ன துரதிருஷ்டம் ! 

பணப் 
பையிலிருந்த தெல்லாம் அரையணா தான் ! ஏமாற்ற 
மடைந்த பீம் அன்றிலிருந்து மாறி விட்டான் . நன்றாக 
படித்து , சொந்த முயற்சியால் முன்னுக்கு வரவேண் 
டும் என்ற தீர்மானம் அவன் உள்ளத்தைப் பூரணமாக 
மாற்றி விட்டது . 

சில நாட்களில் அம்பேத்கர் குடும்பம் பம்பாய்க்கு 
இடம் மாறியது . கீழ் பரேல் ( Lower Parel ) எனும் 
பம்பாய் தொழிற்பத்தியில் குடி புகுந்தனர் அம்பேத்கர் 
குடும்பத்தினர் . பீமின் சகோதரிகளுக்கு ஏற்கனவே 
மணமாகி விட்டிருந்தது . அவர்களும் கூட பம்பாயில் 
வாழ்க்கைப் பட்டிருந்தனர் . சகோதரர்கள் மகராஷ்டிர 
பள்ளியில் சேர்ந்து படிக்கலாயினர் . பீமுக்குத் தந்தை 
யின் முழு உதவியும் கிடைத்தது அவனுக்குப் புத் 
தகங்கள் முதலான வாங்கிக் கொடுப்பதற்கென , அவன் 
சகோதரிகள் தங்கள் நகைகளைக் கழட்டி கொடுத்து 
தவினர் . பீம் நன்றாக படித்து விரைவில் எல்பின்ஸ்டன் 
உயர் நிலைப்பள்ளி புகுந்தான் . பம்பாயிலேயே மிகச் 
சிறந்த பள்ளிகளுள் ஒன்று எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் 
பள்ளி . 

அவர்களுடைய ஒரே அறை வீட்டில் , சமையலறை 
பாத்திரங்கள் , ஆடுகள் , மற்றும் பலவித சாமான்கள் 
நடுவில் இரவு வெகு நேரம் வரை மண்ணெண்ணை 
விளக் கொளியில் படித்தான் பீம் . 


9 


எல்பின்ஸ்டன் பள்ளியிலும் கூட ஜாதிமத வேறு 
பாடுகள் மிகுந்து காணப்பட்டன . ஒரு நாள் , கணக்கு 
போட , பீமை கரும் பலகைக்கு வர வழைத்தார் உபாத் 
தியாயர் . ஆனால் அவன் அதை நெருங்கு முன்னர் , 
வகுப்பில் ஒரே கூக்குரலாகி விட்டது . உயர் ஜாதியைச் 
சேர்ந்த மாணவர்கள் , தங்கள் சிற்றுண்டி பொட்டலங் 
களைக் கரும்பலகை பின் வைத்திருந்தார்களாம் . பீம் 
அவற்றை நெருங்கி விட்டால் அவை அசுத்தமாகி 
விடுமாம் . விஷயம் பெற்றோர்களை எட்டியது . பள்ளி 
அதிகாரிகளுக்குப் புகார்கள் வந்தன . 

ஒரு ஆசிரியர் 
பீமை , படிப்பு நிறுத்தி விட சொன்னாராம் . 

ஆனால் 
பீம் அவரை மிகப் பணிவுடன் தம்முடைய வேலையை 
மட்டும் கவனித்தால் போதுமென்று சொல்லிவிட்டான் . 
பரேல் தொழிற்சாலைகளில் வேலை பார்த்த அவன் நண்பர் 
கள் , பீமுக்குப் பகல் சாப்பாட்டைக் கொண்டு வந்தனர் . 
பள்ளி விடுமுறை நாட்களில் , இந்த உதவியை பீம் 
அவர்களுக்குத் திருப்பிச் செய்துவிடுவான் . பரேலில் 
அவன் , தொழிலாளிகள் வாழ்க்கையையும் அவர்கள் 
பிரச்சினைகளையும் நன்கு அறிந்து கொண்டான் . 

பீமும் அவன் சகோதரனும் பள்ளியில் சம்ஸ் 
கிருதம் படிக்கவிரும்பினர் . ஆனால் தீண்டா தோராகிய 
அவர்கள் தேவ மொழியைக் கற்க அனுமதிக்கப்பட 
வில்லை . பாரசீக மொழியைக் கற்க ஆரம்பித்த பீம் , 
தனது பிற்கால வாழ்வில் சொந்த முயற்சியால் சம்ஸ் 
கிருதம் பயின்றான் . டாக்டர் அம்பேத்கர் ஆரிய மொழிப் 
புலவராக திகழ்ந்ததைச் சரித்திரம் செப்பும் . 

சகோதர்கள் இருவரையும் படிக்க வைக்க முடி 


10 


யாது திணறினார் ராம்ஜி சக்பால் . எனவே மூத்தவனும் 
வேலை செய்ய வேண்டியதாயிற்று . இளையவன் முன் 
னேற்றமே கருத்தாகக் கொண்ட அவன் , வேலையில 
மர்ந்தான் . தந்தை , தமையன் , சகோதரிகள் , ஆகி 
யோரின் அன்பிலும் உதவியிலும் பீம் பள்ளி படிப்பை 
வெற்றிகரமாக முடித்துக் கொண்டான் . 

1907 வருஷம் பீம் மெட்ரிக் பரீட்ச்சையில் வெற்றி 
கண்டான் . மஹர் வகுப்பிலேயே மெட்ரிக் பரீட்ச்சை 
தேறிய முதல் சிறுவன் பீம் . ஒரு பெரிய விழாவே 
ஏற்பாடாகியது , இவ்வெற்றி குறித்து . திரு . எஸ் . கே . 
போல் , எனும் பிரபல மகாராஷ்டிர சமூகத் தொண்டர் 
தலைமையில் விழா நடந்தேறியது . திரு . கே . ஏ . கிலுஸ் 
கர் , என்ற மற்றுமோர் சமூகத் தொண்டர் , பீம்ராவ் 
அம்பேத்கருக்கு ஒரு புத்தகத்தை பரிசளித்தார் . கிலுஸ் 
கர் எழுதி வெளியான புத்தம் புதிய அப்புத்தகத்தின் 
பெயர் , கௌதம புத்திரின் வாழ்க்கைச் சித்திரம் , " 
என்பதே . 

சுபேதார் ராம்ஜி சக்பால் , ஆனந்த மிகுதியால் 
அன்றே ஒரு தீர்மானம் செய்தார் . எப்பாடு பட்டாகி 
லும் தனது மகனை , மேற்படிப்புக்கு அனுப்பவேண்டும் 
என்பதுவே அந்தப் புனிதத் தீர்மானம் . 

உடனடியாக ராம்ஜி சக்பால் மேற்கொண்ட 
செயல் , தன் மகனுக்கு ஏற்ற தொரு இளம் மணப் 
பெண்ணைத் தேர்ந்தெடுத்த தேயாகும் . தபோலியில் 
போர்டராக இருந்த ஒருவரின் ஒன்பது வயது பெண் 
ரமாபாய் , தந்தை ராம்ஜியின் கண்களில் சிக்கினாள் . 
அந்த காலத்தில் சிறு வயது கல்யாணம் ஒரு வாழ்க்கை 


11 


விதியாகவே கருதப்பட்டு வந்தது . உயர்குல அந்தணன் 
முதல் தாழ்குல பஞ்சமன் வரை , அனைவரும் சிறு 
வயதிலேயே திருமணம் புரிந்து கொள்ள விழைந்தனர் 

பம்பாயில் தீண்டப்படாதோர் திருமணம் செய் 
வதற்கான விசாலமான கல்யாண மண்டபம் இருக்க 
வில்லை . எனவே , பீம்ராவ் அம்பேத்கரின் திருமணம் , 
பைகுல்லா மார்க்கெட்டில் , சந்தடியற்ற இரவு வேளை 
யில் நடந்தேறியது ! 

மேலை நாட்டு படிப்பும் , கலாச்சாரமும் கிரிஸ்துவ 
மிஷின் பாதிரியோர் வாயிலாக இந்தியாவில் பரவ 
ஆரம்பித்தது . தாழ்த்தப் பட்டோரின் தன்மான உண 
ர்ச்சி தட்டி எழுப்பப்பட்டது . தீண்டாமையை ஒழித் 
துச் சமத்துவம் நிறுவ வேண்டிய கடமையை உணர்ந்த 
சில சீர்த்திருத்தவாதிகள் தங்கள் கருத்துக்களைப் பிர 
சாரம் செய்ய வாரம்பித்தனர் . தீண்டப்படாதோர் 
வகுப்பிலிருந்தே இரண்டு சீர்த்திருத்த வாதிகள் தோன் 
றினர் . சிவராம் ஜன்ப கம்பல் எனும் மகாராஷ்டிர 
தலைவர் , அகில இந்திய தீண்டப்படாதோர் மாநாட்டை 
முதன் முதலில் கூட்டினார் . சோமவம்சிய மித்ரா 
எனும் பத்திரிகையை நடத்தி ஆங்கிலேய அரசாங்கத் 
திற்குப் பலமுறை தம் குலத்தவர் சார்பில் மனுக்கள் 
வரைந்தார் . தம் குலத்தவர் படும் வேதனைகளை எடுத் 
துறைத்து நீதி வேண்டினார் . கர்ம வீர் ஷிந்தே எனும் 
மற்றுமோர் தலைவர் ஆக்ஸ்போர்டு ( Oxford ) பல்கலைக் 
கழகத்தில் பட்டம் பெற்ற சமூகநல ஊழியர் . இவர் 
முதன் முதலில் இந்திய தாழ்த்தப்பட்டோர் மிஷன் 
எம்ை சங்கத்தை ஆரம்பித்து தம் குலத்தவர் நன்மைக் 


12 


காகவும் முன்னேற்றத் திற்காகவும் பாடுபட்டார் . 
கோகலே ஆரம்பித்த இந்திய ஊழியர் 

ஊழியர் சங்கம் 
( Servants of India Society ) கூட , இச்சேவையில் 
கருத்து செலுத்தியது. 

பீம்ராவ் அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் 
சேர்ந்தார் . இண்டர்மீடியட் பரீட்ச்சை தேரியதும் , 
அவருடைய தந்தை மேலே படிக்கவைக்க பண வசதி 
யின்றி தவித்தார் . பல விதங்களில் உதவி புரிந்து 
வந்த திரு . கிலுஸ்கர் , பீம்ராவ் சார்பில் , பரோடா 
மகாராஜா சய்யாஜி ராவ் கெய்க்வாத் அவர்களை அணு 
கினார் . படிப்பில் அக்கறை செலுத்தும் ஏழைச் சிறு 
வனுக்கு உதவவேண்டு மென்று விண்ணப்பித்துக் 
கொண்டார் . மகாராஜா , பீம்ராவை சந்திக்க ஒப்புக் 
கொண்டு , இளைஞனுக்குப் பேட்டியும் அளித்தார் . 
கேட்ட கேள்விகளுக்குப் பட்பட் டென்று விடை 
பகர்ந்த இளைஞனை பாராட்டிய மகாராஜா , பீம்ராவுக்கு 
மாதம் இருபத்தைந்து ரூபாய் உபகாரச் சம்பளம் 
வழங்கினார் . இந்த உதவியும் , எல்பின்ஸ்டன் கல்லூரி 
பேராசிரியர் முல்லர் துரையின் உதவியும் , பீம்ராவுக்குத் 
துணிமணிகள் , புத்தகங்கள் வாங்க ஏதுவாயின . 

கவலைகள் ஏதுமின்றி படிப்பில் கவனம் செலுத் 
தினான் பீம்ராவ் . இச்சமயத்தில் அவன் குடும்பம் 
இரண்டு அறை கொண்ட புதிய இடத்திற்கு மாறி 
யிருந்தது . இரவும் பகலும் சிரத்தையுடன் படித்த 
பீம்ராவ் , 1912 ஆண்டில் பி.ஏ. பட்டம் பெற்றார் . 

பட்டம் பெற்றதும் பரோடா படையில் லெப் 
டினன்ட் பதவி ஏற்றார் பீமராவ் . தனது அன்னதாா 


13 


வின் படையில் சேவை செய்வதை பெரும் பாக்கியா 
மாகவே கருதினார் அவர் . ஆனால் ராம்ஜி சக்பால் தனது 
மகனை விட்டுப்பிரிய மனமில்லாது படுத்த படுக்கை 
யாகிவிட்டார் . வேலையேற்ற பதினைந்து தினங்களுள் , 
அவருக்கு ஒரு தந்தி வந்தது . தந்தை ராம்ஜி சாகக் கிடக் 
கும் செய்தி கேட்டு , தனயன் ஓடோடி வந்தார் . 

சூரத் 
நகரில் தந்தைக்குத் தின்பண்டங்கள் வாங்க இறங்கி , 
ரயிலைத் தவறவிட்டார் . மறுநாள் அவர் பம்பாய் வந்த 
போது . தந்தை வெகு மோசமான நிலையிலிருப்பதைக் 
கண்ணுற்று மனம் வருந்தினார் . மகன் 

என்பதை 
உணர்ந்து , அவனைத் தழுவி , இரண்டு வார்த்தைகள் 
சொல்ல விரும்பினார் ராம்ஜி சக்பால் . 

சுபேதார் ராம்ஜி சக்பால் , பிப்ரவரி இரண்டாம் 
தேதி , 1913 வருஷம் , மறைந்து விட்டார் . 

பீம் ராவ் 
அம்பேத்கரின் உள்ளம் துயர மிகுதியால் இரும் பென 
கனத்தது . 

தந்தை மறைந்து நான்கு மாதங்களுக்குப் பின் , 
பீம் ராவுக்கு பரோடா அரசாங்க கல்வி இலாக்காவி 
லிருந்து கடிதம் வந்தது . அதில் பீம் ராவ் , அமெரிக்க 
கொலம்பியா சர்வகலா சாலையில் படிக்க , உபகாரச் 
சம்பளமளிக்க பரோடா அரசாங்கம் தீர்மானித்திருக் 
கும் செய்தி இருந்தது . மீண்டும் பரோடா மன்னர் 
பீம் ராவுக்காக வசதி செய்து கொடுத்தார் . 

1913 வருஷம் ஜூலை திங்கள் , நியூயார்க் நகரத்தில் 
வந்திறங்கினார் பீம் ராவ் , ஹர்ட்லே ஹாலில் ( Hartley 
Hall ) தங்கி இருந்து , பின்னர் காஸ்மோ பாலிடன் 
கள ( Cosmopolitan Club ) பிற்கு இடம் மாறினார் . 


14 


கொலம்பியா வாழ்க்கை அம்பேத்கரின் கண்களைத் 
திறந்து விட்டது . அமெரிக்காவில் தீண்டாமை இருக்க 
வில்லை . தாழ்த்தப் பட்டவன் என்ற சிறுமை மனப் 
பான்மை இருக்கவில்லை . எனவே தாய் நாட்டைவிட ,, 
அமெரிக்காவில் தான் அம்பேத்கர் தமது நாட்களை 
சந்தோஷமாகக் கழித்தார் . வாழ்க்கையில் சமத்துவம் 
காண்பதே மனித நாகரிகத்தின் அடிப்படை எனும் 
உண்மை உணர்ந்தார் அவர் . இந்த உணர்ச்சி , தாய் 
நாட்டில் தவிக்கும் தம் குலத்தவரை மீட்கும் திருப் 
பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஊக்கியது . 

கொலம்பியாவில் அரசியல் , தத்துவம் , ஆந்த்ரோ 
பாலஜி , பொருளாதாரம் , ஆகிய வற்றைப் படித்துத் 
தேர்ச்சி பெற்றார் . பழங்கால இந்திய வர்த்தகம் 
எனும் அவரது ஆராய்ச்சிக் கட்டுரைக்கு , 1915 ல் எம்.ஏ. 
பட்டம் வழங்கப்பட்டது . இந்திய நாஷனல் டிவி 
டெண்ட் ( National Dividend of India ) எனும் 
பொருள் பற்றி அவர் செய்த ஆராய்ச்சி அவருக்கு 
டாக்டர் பட்டம் பெற்று கொடுத்தது . இந்த ஆராய்ச் 
சிக் கட்டுரை புத்தக வடிவில் வெளியானதும் அப்புத் 
தகம் பரோடா மகாராஜாவுக்குச் சமர்ப்பணம் செய்யப் 
பட்டது . அம்பேத்கர் அமெரிக்காவில் இருக்கும்போது 
| தான் , பிரபல நீக்ரோ தலைவர் புக்கர் டி . வாஷிங்டன் 
மறைந்து விட்டார் .. புக்கர் வாஷிங்டன் , நிக்ரோ 
வர்கத்தினருக்குச் செய்த சேவைகளை இந்தியாவில் 
தாமும் செய்தல் வேண்டும் என்று எண்ணினார் அம் 
பேத்கர் . தீண்டாமையையும் , மற்றும் சமூக கட்டுப் 
பாடுகளை தகர்க்க கங்கணம் கட்டிக்கொண்டார் . 


15 


1916 வருஷம் ஜுன் மாதம் , அமெரிக்காவை 
விட்டுப் புறப்பட்டார் அம்பேத்கர் . லண்டன் மகா 
நகரில் அவர் வந்திறங்கிய போது , முதல் உலக யுத்தம் 
ஆரம்பமாகி நடந்து கொண்டிருந்தது . பிரிட்டிஷ் 
இரகசிய போலீஸ் படை முதலில் அவரைச் சந்தே 
கித்தது . இதனால் அவர் சில இன்னல்களுக்காளாக 
நேரிட்டது . 

கிரேஸ் இன் ( Gray s Inn ) னில் சேர்ந்து 
சட்டம் படிக்கலானார் . டி . எஸ் . ஸி . பட்டத்திற்கு 
அவர் படிக்கையில் , பரோடா அரசாங்கம் அவரைத் 
திருப்பி அழைத்து விட்டது . உபகாரச் சம்பளத் தவணை 
முடிந்து விட்டதே இதற்குக் காரணம் . அடுத்த நான்கு 
வருஷங்களில் மீண்டும் அவரை வெளி நாட்டுக்கு 
அனுப்புவதாக வாக்களித்தது அரசாங்கம் . 

1917 வருஷம் ஆகஸ்ட் 21 ம் தேதி அம்பேத்கர் 
இந்தியா திரும்பினார் . கடல் பிரயாணம் மிகவும் பயங் 
கரமாக இருந்த காலமது . பகைவர்களின் சப்மரீன்கள் 
ஆங்கிலேய கப்பல்களைக் கவிழ்த்திச் சேதமேற்படுத்தின . 
அம்பேத்கர் பிரயாணம் செய்த கப்பலுடன் கூடவே 
புறப்பட்ட மற்றுமொரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது . 
அதில் வந்த அவருடைய பெட்டி படுக்கைகளும் 
மூழ்கின . 

கணவன் மேல் நாடுகளில் காலங் கழிக்கையில் ,, 
தாய் நாட்டில் ரமாபாய் மிகவும் கஷ்டப்பட்டார் . 
கணவனின் 

நல் வாழ்க்கைக்குத் தினமும் கடவுளை 
வேண்டினார் . அவரது முதல் குழந்தை இறந்து போன 
துக்கம் அவர் துன்பத்தை அதிக மாக்கியது . வாழ்க் 

யில் கண்ட எல்லா துன்பங்களையும் வீரத்துடன் 


16 


எதிர்த்துப் போராடினார் . நாடு திறும்பும் லட்சிய 
வாதியை வரவேற்று , அவரது பெரும்பணியில் பங்கு 
பெற தயாராகி நின்றார் ரமாபாய் . 


2 
மேல் நாட்டுப் படிப்புக்குப் பின்னர் தாய் நாடு 

திறும்பிய டாக்டர் அம்பேத்கருக்கு வரவேற்பு விழா 
ஒன்று நடத்தி கௌரவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது . 
ஆனால் தற்பெருமைக் காரன் என நினைத்து விடுவரோ 
வென்ற ஐயம் , அம்பேத்கரை அவ்விழாவினின்றும் 
தடுத்து நிறுத்தியது . 

பரோடா செல்ல பணமில்லாது தவித்தார் அம் 
பேத்கர் . சமய சஞ்சீவீ போல் , மெஸர்ஸ் தாமஸ் கூக் 
கம்பெனியார் , அவருடைய இன்ஷ்யூர் செய்யப்பட்டு 
மூழ்கிய பெட்டி படுக்கைகளுக்கான நஷ்ட ஈட்டை , 
கொடுக்கவே அப்பணம் கொண்டு பரோடா சென்றார் . 
செப்டம்பர் மாதம் பரோடா வரும் டாக்டரை வர 
வேற்க புகைவண்டி நிலையம் செல்லும்படி சில அதிகாரி 
களைக் கேட்டிருந்தார் பரோடா மகாராஜா. ஆனால் 
ஒரு மஹரை வரவேற்க எவரும் விரும்பாது , நிலையம் 
வரவேயில்லை . 

ஓட்டல்களும் , தங்கும் விடுதிகளும் , 
ஹாஸ்டல்களும் அவருக்கு இடமளிக்க மறுத்தன . ஒரு 
பார்ஸி விடுதி மட்டும் அவருக்குத் தங்க வசதி செய்து 
கொடுத்தது . அதுவும் அவர் மஹர் என்று தெரி 
யாததால் ! 

மகாராஜா அவருக்குக் கொடுத்த முதல் பதவி , 
படைக் காரியதரிசி ( Military Secretary ) . 

பதவி 


17 


கூட அம்பேத்கரின் இன்னல்களை நீக்கவில்லை . அவருக் 
குக் கீழ் வேலை பார்த்த அதிகாரிகளும் , வேலைக்காரர் 
களும் , ஒரு மஹர் தொட்ட பைல்களைத் தொடவும் 
அஞ்சினர் . கோடை காலத்தில் அவருக்கு 
கோப்பை குளிர்பானம் தரக்கூட மறுத்தனர் ! விழுப் 
பேற் பட்டுவிடும் என்ற காரணத்தால் ! அமெரிக்க 
வாழ்க்கையையும் , இந்திய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு 
பார்த்து மனம் ஏங்கினார் டாக்டர் அம்பேத்கர் . 

வெறிக் கூச்சலுடன் அவர் அறையினுள் நுழைந்த 
பார்லிக் கூட்டம் , அவர் ஏக்கத்தை மேலும் அதிக 
மாக்கியது . தங்கள் விடுதியில் தங்கும் அதிகாரி மஹர் 
என்று அறிந்து விட்டதே , அவர்களுடைய கூச்சலுக்குக் 
காரணம் . 

மாசு படிந்து விட்ட விடுதியை விட்டு 
எட்டு மணி நேரத்திற்குள் காலி செய்து விடவேண்டு 
மென்ற உத்திரவும் , மாசு ஏற்பட்டதால் தங்களுக்கு 
உண்டாகும் பொருட் செலவை அவரே மேற்கொள்ள 
வேண்டும் என்ற நிபந்தனையும் , அம்பேத்கரை பெரிதும் 
வருத்தின . 

மகாராஜாவுக்கு அவர் ஒரு அவசரக் கடிதம் 
எழுதினார் . கடிதம் கண்ட மன்னர் , திவானுக்கு அதை 
அனுப்பிவைத்தார் . ஆனால் திவான் உதட்டைப் 
பிதுக்கித் தம்மால் செய்யக்கூடியது ஏதுமில்லை என்று 
கையை விரித்து விட்டார் ! ஊரெங்கும் சல்லடை 
போட்டு தங்க இடம் வேண்டிய டாக்டருக்கு 
ஏமாற்றமே காத்திருந்தது. இல்லை என்ற சொல் 
அவருக்களித்த தொல்லையை என்னென்பது ? அரசாங்க 


2 


18 


அதிகாரி , டாக்டர் அம்பேத்கர் , ஒரு மரத்தினடியில் 
அமர்ந்து சிறு குழந்தைபோல் கேவிக் கேவி 

அழு 
தாராம் ! 

பம்பாய் திரும்பிவிடத் தீர்மானித்தார் அவர் . 
நடந்தவைகளை திரு . கேலுஸ்கர் மகாராஜாவின் பார் 
வைக்குக் கொண்டுவந்தார் . மகாராஜா வருத்தம் தெரி 
விப்பதைத் தவிர , வேறெதுவும் செய்ய முடியாத 
நிலையிலிருந்தார் . சமூகம் வகையறுத்து விட்டிருந்த 
ஜாதி மதக் கோட்பாடுகளை , மன்னன்கூட மதித்து வாழ 
வேண்டியிருந்தது . திரு கேலுஸ்கர் அம்பேத்கர் சார்பில் 
மீண்டுமோர் முயற்சி செய்தார் . முற்போக்குக் கருத் 
துக்கள் கொண்ட ஒரு பேராசிரியர் வீட்டில் தங்க 
அம்பேத்கருக்கு வசதியளிக்க வேண்டினார் . பேராசிரியர் 
சம்மதித்தாலும் அவர் மனைவி கண்டிப்பாக மறுத்து 
விட்டார் . எடுத்த முயற்சி களனைத்தும் வீண் போயின . 
எனவே அம்பேத்கர் பம்பாய் திரும்பினார் . 

இச்சமயத்தில் அம்பேத்கரின் சித்தி காலமானார் . 
மகன் செய்ய வேண்டிய கருமங்களைத் தவறாது செய்து 
முடித்தார் அவர் . 

வாழ்க்கை நடத்த மிகவும் கஷ்டப்படலானார் 
டாக்டர் . சில பார்ஸி குழந்தைகளுக்குப் பாடம் 
சொல்ல ஆரம்பித்தார் . பின்னர் , ஸ்டாக் மற்றும் ஷேர் 
( Stocks and Shares ) வியாபாரங்களில் ஈடுபடும் 
வர்த்தகர்களுக்கு ஆலோசனை கூறும் ஒரு கம்பெனியை 
ஆரம்பித்தார் . தொழில் முன்னேற்றம் காணும் 
தருணத்தில் , கம்பெனி முதலாளி ஒரு மஹர் என்று 
தெரிந்துவிட்டதால் , அவருடைய வாடிக்கை காரர்கள் 


19 


. 


வருவதை நிறுத்திக் கொண்டனர் . வியாபாரம் படுத்து 
விட்டது . இச்சமயத்தில் ஒரு பார்ஸி பணக்காரருக்குக் 
காரியதரிசியாக நியமனம் பெற்றார் அம்பேத்கர் .. 
வாழ்க்கைப் போர் இன்னமும் தீராத நிலையில் , அம் 
பேத்கரின் வாழ்வில் ஓர் ஒளி கண்டது . ஸிடன்ஹான் 
கல்லூரி ( Sydenhan College ) யில் அரசியல் பொருளா 
தாரத் துறை பேராசிரியராக நியமனம் பெற்றார் , 
அம்பேத்கர் . இச்சம்பவம் 1918 - ம் வருஷம் நவம்பர் 
மாதம் நடந்தது . இங்கு கூட ஜாதி வேறுபாடுகள் 
தலை காட்டின . சில குஜராத்தி பேராசிரியர்கள் , 
அறையினின்று தண்ணீர் குடிக்க அம்பேத்கருக்கு 
அனுமதி தர மறுத்தனர் . 

தம் குலத்தவர் படும் கஷ்டங்களைப் பொறுக்க 
முடியாத டாக்டர் , " இந்திய ஜாதிகள் " ( Castes in 
India ) மற்றும் , இந்தியாவின் சிறு தொல்லைகளும் 
அவற்றுக்கான நிவரணங்களும் " ( Small holdings in 
India and their remedies ) எனும் புத்தகங்களைப் 
பிரசுரித்தார் . தாழ்த்தப் பட்டோருக்காக நடத்தப் 
பட்ட கிளர்ச்சிகளையும் , குழுக்களையும் கவனிக்க அவர் 
தவறவில்லை . எனினும் இந்த நடவடிக்கைகளில் 
அவருக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கவில்லை . உயர் 
ஜாதித் தலைவர்களால் நடத்தப்பட்ட இக்கிளர்ச்சிகள் 
அரசியலில் சம்பந்தப் பட்டிருப்பதை அவர் கவனிக்கத் 
தவறவில்லை. ஆங்கிலேயரை விரட்டவே நடத்தப் 
பட்ட இக்கிளர்ச்சிகள் தாழ்த்தப் பட்டோருக்காக 
வடிக்கும் முதலைக் கண்ணீர் அவரை ஏமாற்ற முடிய 
வில்லை . தம் குலத்தவர் குறையை பறைசாற்ற வென்று 


20 


"மூக் நாயக் ( Mook Nayak ) எனும் பத்திரிகையைத் 
தொடங்கி நடத்தினார் . 1920 - ம் வருஷம் வெளியான 
இப் பத்திரிகையின் விளம்பரத்தைக்கூட வெளியிட 
மறுத்துவிட்டது , திலகரின் " கேஸரி " சஞ்சிகை ! 

சிக்கனமான வாழ்க்கையும் , மனமறிந்து நடக்கும் 
மனைவியும் , அம்பேத்கர் பணத்தை மிச்சம் பிடிக்க 
உதவினர் . கோலாபூர் மகாராஜா அம்பேத்கருக்கு உதவ 
முன்வந்தார் . அவர் கொடுத்த உதவியும் , தாம் சேர்த்த 
பணமும் கொண்டு , டாக்டர் அம்பேத்கர் , வீட்டுப் 
போன தமது லண்டன் படிப்பைத் தொடர கப்பலேறி 
னார் . 

மிகமிகச் சிக்கனமாக வாழ்ந்து , மாதம் எட்டே 
எட்டு பவுண்டுகள் செலவில் காலங்கடத்தினார் அவர் . 
பிரிட்டிஷ் மியூஸியமும் , இந்திய காரியாலய லைப்ரரியும் 
அவருக்கு உதவின . " ப்ரோவின்ஸியல் டிசென்ட்ரலை 
சேஷன் ஆப் இம்பீரியல் பைனான்ஸ் இன் இண்டியா 
( Provincial Decentralisation of Imperial Finance 
in India ) எனும் அவரது ஆராய்ச்சிக் கட்டுரைக்காக , 
எம் . எஸ் . ஸி . பட்டம் பெற்றார் . 1922 - ம் வருஷம் 
அவரை ஆங்கில சட்ட மன்றம் ( Bar ) பாரிஸ்டர் பட்ட 
மளித்து கௌரவித்தது . 

( பணமுடைகாரணமாக மேலும் லண்டன் பட்ட 
ணத்திலிருக்க முடியாமல் நாடு திரும்பினார் அம்பேத்கர் . 
அப்போது அவர் எழுதிவந்த " ரூபாயின் பிரச்சினை 
( The Problem of the Rupee ) எனும் ஆராய்சிக் 
கட்டுரையை இந்தியாவில் முடிக்க வேண்டியதாயிற்று . 
லண்டன் சர்வ கலாசாலை இக்கட்டுரையை 


21 


வித்து , அம்பேத்கருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிற்று . 
டி . எஸ் . ஸி . பட்டம் பெற்ற டாக்டர் அம்பேத்கருக்கு 
1922 - ம் வருஷம் வரை சில திங்கள் பான் பல்கலைக் 
கழகத்தில் ( Bonn University ) பிரவேச அனுமதி 
கிடைத்தது . 

அல்லும் பகலும் படித்து வந்த அம்பேத்கர் தாய் 
நாட்டில் தம் குலத்தவர் நடத்தும் கிளர்ச்சிகளை மறக் 
காமல் கவனித்து வந்தார் . லண்டனில் அவர் படிக்கும் 
சமயம் மற்றுமோர் தொல்லை ஏற்பட்டது . 

பொறாமை 
கொண்ட பரோடா அதிகாரிகள் சிலர் , அம்பேத்கர் 
பெற்ற உபகாரச் சம்பளத்தைத் திருப்பித் தரவேண்டு 
மென்று நிர்பந்தித்துக் கடித மெழுதினார்கள் . 
ராஜாவுக்கு தெரியப் படுத்தாமலே இவர்கள் எடுத்துக் 
கொண்ட நடவடிக்கைகள் வழக்கு மன்றம் வரை 
செல்லும் போல் தென்பட்டது . இத் தருணத்தில் 
அதிகாரிகளின் செயல்களனைத்தும் மகாராஜாவிற்கு 
தெரியவந்தன . உடனடியாக , மகாராஜா அம்பேத் 
கரின் இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் . 
எல்லா நடவடிக்கைகளும் வாபஸ் பெறப்பட்டன . 


மகா 


3 


ந் நிலையில் டாக்டர் அம்பேத்கரிடம் போதிய பண 

மில்லாததால் , அவரால் சனாத் பெற முடியாது 
போயிற்று . அவருடைய நண்பர் ஒருவர் பணவுதவி 
செய்து , அம்பேத்கரின் சட்ட வாழ்க்கையை ஆரம்பித்து 


22 


வைத்தார் . சட்ட நிபுணராக அம்பேத்கரின் வாழ்க்கைப் 
பாதையில் தடைகற்கள் பல தோன்றின . எதையும் 
பொருட் படுத்தாமல் அவர் , பரேல் வீட்டிலேயே 
தொடர்ந்து வாழ்ந்தார் . காலஞ்சென்ற அவர் சகோ 
தரனின் மனைவி மக்களைக்காக்கும் பொறுப்பு வேறு 
அவர் மீதிருந்தது . 

. 

அம்பேத்கரின் மனைவி , வெகு 
சிக்கனமாக குடும்பம் நடத்தினார் . 

அவரது குடும்பம் சோகக் கடலில் மூழ்கியிருந்த 
நிலை . மூத்த மகன் ரமேஷ் சிறுவயதிலேயே இறந்து 
விட்டான் . அச்சமயம் அம்பேத்கர் அமெரிக்காவிலிருந் 
தார் . கங்காதர் என்ற அவரது இரண்டாவது மகனும் 
கூட சிறிய பிராயத்திலேயே மறைந்து விட்டான் . 
எஸ்வந் எனும் மூன்றாவது குமாரன் நோய்வாய் பட்டுக் 
கிடக்கையில் , அம்பேத்கரின் ஒரே பெண் இந்து , சிசு 
வாகவே செத்து விட்டது . கடைகுட்டி ராஜரத்தினத் 
தின் மீது உயிரையே வைத்து வளர்த்து வந்தார் 
டாக்டர் . கணவனும் மனைவியும் வாழ்க்கைப் புயலை 
தைரியத்துடன் எதிர்த்து நின்றனர் . 

பரேல் பிரதேசத்தில் , ஏழை மக்களின் வக்கீலாக 
இருந்தார் அம்பேத்கர் . ஆணித்தரமான சட்ட ஆலோ 
சனை மட்டுமன்றி அன்பும் நீதியும் கொண்ட தொடர்பு 
கூட பெற்றனர் ஏழைகள் . வக்கீல் துறையில் எத்துணை 
அலுவல் இருந்தாலும் , தமது வாழ்க்கை லட்சியமான 
தாழ்த்தப்பட்டோர் நன்னிலைக்காக பாடுபட மறக்க 
வில்லை , அவர் . 

மேனாட்டு செல்வாக்கு காரணமாக நம் நாட்டில் , 
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் , பல 


23 


மாறுதல்கள் ஏற்பட்டன . மைசூரிலும் டெல்லியிலு 
மாக ஆட்சி புரிந்த முகமதியர்களின் பலத்தால் வாழ் 
வதற்கே மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த இந்தியர் 
களுக்கு வரமாக வந்தது ஆங்கிலேயர் ஆட்சி . தங்கள் 
பலத்தை வெகுவாக பாதித்த ஆங்கிலேயர் ஆட்சியை 
வெறுத்தனர் , முகமதியர் . பொதுவாக முகமதியர் 
களுக்கு கல்வி யறிவு இருக்கவில்லை . எனவே மேம் ) 
பாடுடைய அரசிய லறிவு பெறாது நின்றனர் . மேனாட்டு 
செல்வாக்கை நெருங்க வொண்ணாது தடுத்த முகமதிய 
சமூகம் , மேனாட்டு சீர்த்திருத்தங்களைப் பெறாமல் தனித் 
தியங்கியது . பொருளாதாரத் துறையில் இவர்கள் நிலை 
மிகவும் மோசமாக இருந்தது . ஆஸ்த்தான ஆதரவு 
கூட , முகமதிய ஆட்சி மறைந்ததுமே , விலகிவிட்டது. 
புத்தம் புது வழக்கு முறைகளை எடுத்தாண்ட இந்து 
சமுதாயத்தில் ஒன்றி இயங்க முடியாமல் தவித்தது 
முகமதியர் கூட்டம் . 

சமூக கூட்டுறவு முறையில் தற்காப்பு நிலையைப் 
பற்றி ஏதும் சிந்திக்காமல் , இந்து சமுதாயமே மறைந்து 
விடுமோ என்ற பயங்கர நேரத்திலும் கூட , முயற்சிகள் 
எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது . ஆங்கிலேயர் ஆட்சி 
முறை ஏற்பட்டபோது இந்து சமூகத்தில் ஏற்பட் 
டிருந்த பிளவுபாடுகள் அதிகமாக விருந்தன . 
தேவைகள் ஏற்பட்டபோதும் தங்கள் தங்கள் பலத் 
தைக் காட்ட முடியாது தவித்தன . 

பிறப்புப்படி ஏற்பட்ட ஜாதி மத வேறுபாடுகளும் 
அவற்றால் ஏற்பட்ட கொடுமைகளும் இருந்தனவே 
தவிர , சீர்த்திருத்தவாதிகள் கூறுவது போல் வேறெது 


எனவே 


24 


வும் நடக்கவில்லை . தாழ்த்தப்பட்டோரின் தோள் 
மீதேறி தங்கள் பெருமையைப் பேண முயன்றனர் 
உயர் வகுப்பினர் . வகுப்பு வேறுபாடுகளும் , கட்டுப் 
பாடுகளும் , அவற்றை மீறுவோர் பெறும் தண்டனை 
களும் , மனிதச் சரிதத்திலேயே காணப்படா கொடுமை 
களாகும் . இதைத் தவிர தாழ்த்தப் பட்டோரிடை 
யிலேயே வேறுபாடுகள் தோன்றி பிளவுகள் கண்டன . 
பெரியதும் சிறிய துமாக உதித்த இத்தகைய வேறு 
பாடுகள் நாட்டு நல் வாழ்க்கைக்கே உலை வைத்தன . 
ஆயினும் , திண்மை வாய்ந்ததோர் ஆட்சி முறையின் 
உதவி கொண்டு பிளவுகண்ட சமூகத்தைக் கட்டிப் 
பிணைக்க முடியும் . இதைத் தான் ஆங்கில அரசு 
செவ்வனே செய்து முடித்தது . 

இந்துக்கள் ஒரு விதத்தில் அதிருஷ்ட மிக்கவரா 
யிருந்தனர் . அவர்களின் உயர்குல தலைவர்கள் நாட்டில் 
தோன்றும் மாறுபாடுகளை உணர்ந்து , அதற்கேற்றவாறு 
நடந்து கொண்டனர் . மேனாட்டு கல்வி பயின்று , அவர் 
தம் வாழ்க்கை முறையுடன் அன்புத் தொடர்பு 
கொள்ள விழைந்தனர் . ஆங்கில மொழி , ஆங்கில 
சட்டம் , சரித்திரம் , இலக்கியம் , விஞ்ஞானம் பயின்றனர் . 
பொருளாதார லாபத்திலும் , வாழ்க்கை இன்பத்திலும் , 
மேனாடு வழங்கியதை ஏற்க அவர்கள் மறுக்கவில்லை . 
புத்திசாலித்தனமாக இல்லாவிடினும் , நாளுக்கேற்ற 
முறையில் மேனாட்டு உடை யலங்காரங்களைப் பின் 
பற்றினர் . ஆயினும் மதச் சம்பந்தப் பட்டவரை 
மேனாட்டு பழக்கங்களை ஏற்க மறுத்தனர் . இந்து மதத் 
தையும் , சமூகக் கழகங்களையும் சீர்த்திருத்த முயன்ற 


25 


படிக்கச் 


வர்கள் தோல்வியே கண்டனர் . ஜாதிப் பெருமை நீக்க 
முடியாது பலம் பொருந்தியிருந்தது . 

ஆங்கில ஆட்சியில் தாழ்த்தப்பட்டோர் குறைகள் 
வெகுச்சிறிய அளவில் தான் நீக்கப்பட்டன . 
சந்தர்ப்பங்களும் , தொழில் செய்ய சந்தர்ப்பங்களும் 
கொடுக்கப்பட்டன . இதன் மூலம் பொருளாதாரத் 
திலும் முன்னேற்ற மடைய ஏதுவாயிற்று . ஆகவே , 
இந்தியச் சுதந்திரக் கிளர்ச்சிகளின் போது , தாழ்த்தப் 
பட்டோர் ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்ததில் வியப் 
பில்லை . முதன் முதலாக அன்பும் கருணையும் கலந்த 
பாதுகாப்பு பெற்ற இம் மக்கள் , அதனை ஈன்ற பரங் 
கியன் மீது மதிப்பு வைத்ததில் ஆச்சரியம் என்ன 
விருக்கிறது ? 

ஒரு சில இந்து சீர்த்திருத்தவாதிகள் தாழ்த்தப் 
பட்டோர் நன்னிலைக்காக பாடுபட்டனர் . இதில் சிலர் 
உண்மையாக உழைத்தனர் . பலர் , சீர்த்திருத்தம் செய் 
வதை ஒரு பாஷன் எனக்கருதினர் . எனினும் , இந்திய 
அரசியல் உக்கிரமடைந்த போது , சமூகச் சீர்த்திருத்த 
ஆவல் அடங்கிக்கொண்டு வந்தது . இந்து முஸ்லிம் 
வேறுபாடுகள் போது , இந்துக்கள் அனைவரும் ஒன்று 
கூடுவதே அறிவுடைமையாகும் . ஆனால் , வகுப்பு 
வாதங்கள் நாட்டுப் பிரச்சினைகளாக மதிக்க மறுத்தனர் 
உயர் குலத்தவர் . வெளி நாட்டானை விரட்டி விட்டுப் 
பின்னர் இப்பிரச்சினைகளைக் கவனிக்கத் தீர்மானித்தனர் . 

தாழ்த்தப் பட்ட வரிடையினின்றும் பல தலைவர்கள் 
வெளிப்பட்டனர் . உயர் குலத்தவரிடையேயும் பல 
தலைவர்கள் கிளம்பி , அவர்கள் குறை தீர்க்கப்பணி 


26 


யாற்றுவராயினர் . 

இவர்கள் சேவை , இந்திய சமூக 
சரித்திரத்தின் முக்கிய பாகத்தில் , பெருத்த உதவி 


செய்தது . 


இத்தகைய சூழ்நிலையில் தான் , தாழ்த்தப்பட்ட 
வரின் உயிர்க் குரலாகத்தோன்றி போராடினார் டாக்டர் 
அம்பேத்கர் . 


4 


ந்தியா சுய ஆட்சி பெற நினைக்கும் கனவு நனவாக , 
சின்னஞ்சிறு , துறைகளில் 

துறைகளில் சுய ஆட்சி முறை 
வழங்குதலின் அவசியம் அறிந்து , இங்கிலாந்து மக்கள் 
மன்றத்தில் ( House of Commons , 1917 - ம் வருஷம் 
ஆகஸ்ட் இருபதாம் தேதி , இந்திய நாட்டுக் காரிய தரிசி 
மாண்டேக் , ஒரு பிரகடனம் செய்தார் . தொடர்ந்து , 
இந்திய அரசியல் தலைவர்கள் , குழுக்கள் , கட்சிகளின் 
வெவ்வேறு யோசனைகளைத் திரட்டும் பொருட்டு , 
அவர் இந்தியா வந்தார் . பலப்பலவான கட்சிகள் 
தங்கள் தங்கள் பிரதி நிதிகளை அனுப்பிவைத்தனர் .. 
தாழ்த்தப்பட்டோர் 

பலரை அனுப்பினார்கள் 
பஞ்சம காவலி அபிவர்த்தி - அபிமான சங்கம் , ஆதி 
திராவிட ஜன சங்கம் , மற்றும் என் . ஜி . சந்திரவர்க்கரின் 
தாழ்த்தப்பட்டோர் மிஷன் போன்றவை மாண்டேக் 
துரையைச் சந்தித்தன . 

1917 - ல் இந்திய தேசிய காங்கிரஸ் , தாழ்த்தப்பட் 
டோரின் பிரச்சினையை ஆராயத் துவங்கிற்று. கடந்து 


27 


போன ஆண்டுகளைத் திரும்பிப் பார்க்கையில் , இப்பிரச் 
சினையை எவ்வளவு சிறிய தொன்றாக எடுத்துக் 
கொண்டனர் என்று புலப்படும் . அரசியல் விடுதலைப் 
போராட்டம் வெற்றி பெறவேண்டுமெனின் நாட்டு 
மக்களிடையே ஜாதி , மத வேற்றுமைகள் பெரிதாக 
இருப்பது நல்லதல்ல . இதை 

இதை அன்றைய காங்கிரஸ் 
உணரவில்லை . 

மாண்டேக் இங்கிருக்கையில் தாழ்த்தப்பட்டோரின் 
இரண்டு மாநாடுகள் நடைபெற்றன . ஒரு மாநாட்டிற்கு 
சந்திரவர்க்கர் தலைமை தாங்கினார் . இந்த மாநாடு 
இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியது . ஒன்று 
தங்கள் ஜனத்தொகைக் கேற்றவாறு சட்ட சபைக்கு 
சொந்தப் பிரதிநிதிகளைத் தேர்ந்தெடுக்க உரிமை 
கொடுத்து , அரசாங்கம் தங்கள் நலனைப்பாதுகாக்க 
வேண்டும் . இரண்டு , காங்கிரஸ்- முஸ்லிம் லீக் கூட் 
டுறவை ஆதரித்து , பிரதியாக காங்கிரஸ் தனது வரப் 
போகும் மாநாட்டில் சமூக , ஐாதி மத ஒற்றுமைகளை 
எடுத்துக் கறி உயர் குலத்தவரை நல்வழித்திருப்ப 
வேண்டுமென்று , கேட்டுக் கொண்டது . 

மற்றெரு மாநாட்டில் , உயர் குலத்தவருக்கு மாற்றப் 
பட்ட ஆட்சி உரிமையை எதிர்த்து , சட்ட சபையில் 
தங்களுக்கும் இடமளிக்க வேண்டுமென ஒரு தீர்மா 
னத்தை நிறை வேற்றினர் . 

விரைவிலேயே ( 1918 - ம் வருஷம் மார்ச் ) தாழ்த்தப் 
பட்டோர் மிஷன் , பம்பாயில் தனது முதல் அகில இந்திய 
மாநாட்டைத் துவக்கிற்று . அனல் பறக்கும் மேடைச் 
சொற்பொழிவுகளும் , கனல் தெறிக்கும் தீர்மான நிறை 


28 


வேற்றங்களும் நடைபெற்றன . பாலகங்காதர திலகர் 
சிம்ம கர்ஜனை செய்தார் . தொடர்ந்து , அகில இந்தியத் 
தீண்டாமை எதிர்ப்பு பிரச்சாரத்தாள் ஒன்று வெளி 
யிட்டனர் . பிரபல தலைவர்கள் தங்கள் சொந்த வாழ்க் 
கையில் தீண்டாமையை கடைபிடிப்பதில்லை என்று 
வாக்குறுதி பூண்டு கையெழுத்திட்டனர் . ஆனால் தனது 
தோழர்களின் வற்புறுத்தல் காரணமாக , திலகர் கை 
யெழுத்திட மறுத்துவிட்டார் . 

பிரம்மாண்டமான அரசியல் கிளர்ச்சிகளில் பங்கு 
பெறாது போயினும் , அம்பேத்கர் சின்னஞ்சிறு விஷயங் 
களில் ஈடுபட்டார் . ரோஹிதாஸ் வித்யா வர்தினி 
சமாஜத்தை ஆதரித்து , ஹரிஜன கிரிக்கெட் ஆட்டக் 
காரர் பி . பாலுவை தேர்தலில் ஆதரித்து , அவரை 
பம்பாய் நகரசபை மன்றத்திற்கு அனுப்பிவைத்தார் . 

மகாராஷ்டிரத்தில் மற்றுமோர் மன்னர் , தாழ்த்தப் 
பட்டவருக்கு பெரு உதவி செய்யலானார் . கோலாபூர் 
மகாராஜா ஸ்ரீ சாஹீ மகராஜ் , எனும் இவர் , தாழ்த்தப் 
பட்டவர்களுக்கு கல்வியும் , பதவியும் அளித்து , அவர் 
களுடன்கூட உணவுகூட அருந்துவார் . 

1919 - ல் பிரபல சமூகச் சீர்த்திருத்த வாதியான 
கர்ம வீர் சிந்தேயும் , டாக்டர் அம்பேத்கரும் , சர்த் பரோ 
கமிட்டி ( Sarth Borough Committee ) யின் முன் 
சாட்சி கூறவந்தனர் . அரசியல் சுதந்திரத்திற்கு முன்னர் 
சமூகச் சீர்த்திருத்தம் செய்தல் அவசியம் என்று எடுத் 
துரைத்தார் அம்பேத்கர் . அவருடைய ஆணித்தரமான 
ஆலோசனைகள் காரணமாக , 1919 ஆண்டு இந்திய 
அரசாங்க சட்டத்தில் தாழ்த்தப் பட்டோருக்கு அரசியல் 


29 


முக்கிய த்வம் வழங்கப்பட்டது . அதன்படி , மத்திய 
சபையில் பதினான்கு அரசாங்கத்தினரால் அமர்த்தப் 
பட்ட அங்கத்தினர்களுள் ஒருவர் தாழ்த்தப் பட்டவராக 
இருந்தார் . வெவ்வேறு பிரதேச சபைகளில் கீழ்கண்ட 
வாறு இடமளிக்கப்பட்டது . மத்தியப் பிரதேசம் : 4 
பம்பாய் : 2 ; பீஹார் : 2 ; வங்காளம் : 1 ; யுனைடட் 
பராவின்ஸ் : 1 ; சென்னை : 10 . 

திரு . தத்தோபா பாவர் மூலம் அம்பேத்கருக்கும் 
கோலாபூர் மகாராஜவுக்கும் தொடர் பேற்பட்டது . 
அவர் உதவியுடன் மூக்நாயக் ( Mook Nayak ) , 
(ஊமைத் தலைவன் ) எனும் பத்திரிகையை மாதமிரு 
முறை பிரசுரித்தார் . 1920 - ம் வருஷம் , ஜனவரி 31 - ம் 
தேதி வெளிவந்த முதல் இதழில் அம்பேத்கர் எழுது 
வார் : 

" சமத்துவம் இல்லாத வீடு , இந்தியா. இந்திய சமூகம் 
ஒரு மாபெரும் கோபுரம் . பல மாடங்கள் கொண்டதாக 
இருப்பினும் , அவற்றைப் பிணைக்கும் ஏணியோ , 
படிகளோ இல்லை 

ஒரு மாடத்தில் பிறந்து வீட்ட 
மனிதன் அதிலேயே இறக்கவேண்டும் . 

உயிருடைய 
உயிரற்ற யாவற்றிலும் ஆண்டவன் இருக்கிறான் எனப் 
பறை சாற்றும் ஒரு மதத்தினர் , தாழ்த்தப்பட்டவரை 
மிருகங்களினும் கேவலமாகக் கருதுவது வருந்தத்தக்கது . 
கல்வியறிவும் , அரசியல் பலமுமின்மையே இதற்கு 
காரணம் . தாழ்த்தப் பட்டோரை விழிப்படைய செய்து 

, 
சுய நிலையறியச் செய்ய வேண்டும் . அப்போது தான் 
அவர்களுக்கு நல்வழி பிறக்கும் . 

பரங்கியர் சர்வாதிகார ஆட்சியை எதிர்க்க இந்துக் 


3 


30 


CS 


33 


களுக்கு எத்தனை உரிமை இருக்கிறதோ , அத்துணை 
உரிமை தாழ்த்தப் பட்டோருக்கு , இந்திய உயர் குலத் 
தவரை எதிர்க்கவும் இருக்கிறது . 

என்று சவுக்கடி 
கொடுத்தார் , அம்பேத்கர் . 

மங்காவுன் ( Mangaon ) ஊரில் நடந்த மாநாட்டில் 
கோலாபூர் மகாராஜா ஒரு பெரிய உண்மையை எடுத் 
துரைத்தார் . 

டாக்டர் அம்பேத்கரில் நீங்கள் உங்கள் கடவுளைக் 
கண்டுவிட்டீர்கள் . உங்களது அடிமைத் தளைகளை 
அறுத்தெறியவல்ல தலைவர் அவர்தான் . ஒரு காலத்தில் 
அவர் அகில இந்திய தலைவராவார் என்பதில் சந்தேக 
மில்லை . 

1923 ஆகஸ்ட் மாதம் , பம்பாய் சட்ட சபையில் 
திரு . எஸ் . கே . போல் ஒரு தீர்மானத்தைப் பிரரேபித்து 
அதை நிறைவேற்றியும் வைத்தார் . இதன்படி , பொது 
ஜன பணத்தில் கட்டிய நீர்க்குளங்கள் , அரசாங்கம் 
வெட்டிய கிணறுகள் , போன்றவை , தாழ்த்தப்பட் 
டோர் வசதிக்காகவும் விடப்பட்டன . மற்றும் பொது 
ஜனப் பள்ளிகள் , நீதிமன்றங்கள் , காரியாலயங்கள் , 
மருத்துவச் சாலைகள் , அனைத்தும் அவர்களுக்கு திறக்கப் 
பட்டன . மகிழ்ச்சி தாங்கமாட்டாது , இவ்வகுப்பினர் , 
போல் அவர்களுக்கு மரியாதை செய்து தங்கமெடல் 
ஒன்றை பரிசளித்தனர் . 

1927 - ல் , கவர்னரால் அமர்த்தப்பட்ட அங்கத் 
தினராக சட்ட சபையினுள் நுழைந்தார் அம்பேத்கர் . 
இந்த ஆண்டில் தான் , முதன் முதலாக இவ் வகுப்பினர் 
நேரடி நடவடிக்கைகளில் இறங்கினர் . 


31 


19 , 20 ம் தேதிகளில் , கோலாபா ஜில்லாவில் தாழ்த் 
தப்பட்டோர் மாநாடு நடந்தது . சுமார் 7000 மக்கள் 
இதில் பங்கு பெற்றனர் . அம்பேத்கர் தலைமையில் பல 
தீர்மானங்கள் நிறைவேறின. போல் சட்டத்தை கடை 
பிடிக்க ஸ்தல குழுக்களைக் கட்டாயப் படுத்தவேண்டு 
மென்றும் மீறுபவர்களுக்குத் 

தண்டனை அளிக்க 
வேண்டு மென்றும் அரசாங்கத்தைக் கேட்டுக் கொண் 
டது . 

1924 - ல் மஹாத் நகராண்மைக் கழகம் , நகர 
தண்ணீர் தேக்கத்தை இவர்களுக்காக திறந்து வைத் 
திருந்தது . ஆயினும் சில உயர்குல இந்துக்கள் அவர்களை 
நெருங்கவிடாது தடுத்தனர் . எனவே , மாநாடு , கூடி 
யிருந்த அனைவரும் அங்கு சென்று நீர் குடிக்கவேண்டு 
மென்று தீர்மானித்தது . மாபெரும் கூட்டம் தேக் 
கத்தை நோக்கி நடந்தது . அம்பேத்கர் முதலில் நீரை 
அள்ளிப் பருகினார் . 

ஏனையேர் அவரைப்பின் பற் 
றினர் . 

இதற்குள் ஒரு சில விஷமிகள் , அம்பேத்கர் வீரே 
ஷ்வர் ஆலயத்தினுள் பிரவேசிக்க விருப்பதாக கூற 
லாயினர் . பழமை பேணும் இந்துக்கள் தடிகளுடன் 
தயாராக இருந்தனர் . சில ரௌடிகள் மாநாட்டினுள் 
நுழைந்து கலகம் நடத்தினர் . சுமார் இருபது பேர் 
காயமடைந்தும் , அம்பேத்கர் , மாநாட்டினறை பொறுத் 
துக்கொள்ள வேண்டினார் . போலீஸார் தலையிட்டு , சில 
இந்துக்களை சிறைப்படுத்தி , வழக்குத் தொடர்ந்து , தண் 
டனையும் வாங்கித்தந்தனர் . 

பழமை அசைந்து கொடுக்கலாயிற்று . ஆங்கிலேயர் 
அரசாட்சிக்குப் பதில் பீஷ்வாக்கள் அரசு இருந்திருப் 


32 


பின் , என்னாகியிருக்குமோ ? பீஷ்வாக்கள் காலத்தில் 
தாழ்த்தப்பட்டோர் குறிப்பிட்ட கால அளவினுள் 
அல்லாது வேறு சமயம் பூனா நாட்டுக்குள் பிரவேசிக்கப் 
படமாட்டார் . இதே மாநாடு அப்போது நடந்திருப் 
பின் , பீஷ்வாவின் யானைகள் உள் புகுந்து , அங்கத் 
தினரை துவம்சம் செய்திருக்கும் . 

தூங்கினவர் எழுந்து விட்டதை அறிவுறுத்தியது 
இம் மாநாடு . போர் துவங்கிவிட்டது . 

தாழ்த்தப் 
பட்டோர் துணிவுடனும் , தைரியத்துடனும் முன்னேற 
துவங்கிவிட்டனர் . மஹாத் சம்பவம் 

மஹாத் சம்பவம் செய்தித்தாள் 
களில் வெளி வந்ததும் , நாடெங்கும் கண்டன கூட்டங் 
கள் நடந்தன . பழமையை எதிர்த்துப் பிரச்சாரங்கள் 
செய்யப்பட்டன . 

அம்பேத்கர் அச்சிலும் , மேடையிலும் இடை 
விடாது தம் கருத்துக்களை முழங்கினார் . 1927 - ம் 
வருஷம் ஏப்ரல் மூன்றாம் தேதி , பஹிஷ்கிருத் பாரத் 
( Bahiskrit Bharat ) எனும் மராட்டிய பத்திரிகை 
துடங்கினார் . பம்பாயில் அச்சிட்டு வெளிவந்த இதில் 
அவர் வெகுவாக உழைத்தார் . சீர்த்திருத்தங்கள் அனை 
வற்றையும் விளக்கினார் . தாழ்த்தப்பட்டோரின் ஒன்று 
பட்ட கருத்துக்கள் இதில் இடம் பெற்றன . 

1928 , மார்ச் மாதம் , இந்தோர் மகாராஜா விற்கும் , 
அமெரிக்க பெண்மணி மில்லருக்கும் நடைபெற விருந்த 
திருமணத்தை அம்பேத்கர் ஆதரித்தார் 

மற்றும் 
சட்ட சபையில் தம் வகுப்பினருக்கு பொருளாதாரத் 
துறையில் சமத்துவம் வேண்டுமென பிரசாரம் செய் 


37 


தார் . 


33 


இதற்குள்ளாக , ஆங்கில 

அரசு , 1919 

வருஷ 
சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்து சைமன் 
கமிஷனை அனுப்பிவைத்தது . இந்திய பிரதிநிதி இல் 
லாத இக்கமிஷனை தேசீய காங்கிரஸ் பகிஷ்காரம் 
செய்தது . சென்ற இடமெல்லாம் தோல்வி , தடியடி , 
குண்டு மாரியைத் தவிர வேறெதையும் காணவில்லை 
சைமன் கமிஷன் . தேசிய காங்கிரஸ் ஏற்படுத்திய 
மோதிலால் நேரு கமிட்டி , தாழ்த்தப் பட்டோர் சங் 
கங்களை அரசியல் கழகங்களாக கருத மறுத்து , 
அவற்றிற்கு கமிட்டியில் இடமளிக்கவில்லை . மற்றும் , 
அம்பேத்கரும் அவர் கட்சிகளும் , ஏனைய சங்கங்களும் 
சைமன் கமிஷன் முன் தங்கள் குறைகளையும் கருத்துக் 
களையும் எடுத்துச் சொல்லினர் . இதை வெறுத்த தேசிய 
காங்கிரஸ் , அம்பேத்கரை ஆங்கிலேயன் கைபொம்மை 
என்று எள்ளி நகையாடியது . 

1928 - ல் , 1,50,000 , மில் தொழிலாளிகள் வேலை 
நிறுத்தம் செய்தனர் . இவர்களில் பெரும் பாலானவர் 
தாழ்த்தப் பட்டவராவர் . அம்பேத்கர் இவ்வேலை நிறுத் 
தம் ஒரு அரசியல் தந்திரம் என்று கண்டு கொண்டார் . 
தாழ்த்தப் பட்டவருக்காக உதவி செய்ய மறுத்த தேசீய 
காங்கிரஸ் , தங்கள் லட்சியம் கைகூட அவர்களையே 
உபயோகித்துக் கெள்வதை வெறுத்து , வேலை நிறுத் 
தத்தை வாபஸ் பெருமாறு தொழிலாளிகளைக் கேட்டுக் 
கொண்டார் . இதன் மூலம் தொழில் சங்கம் கூட 
அவரை வெறுக்கலாயிற்று . 

பம்பாய் சட்டசபை அமர்த்திய பம்பாய் கமிட்டி 


3 


34 


( சைமன் கமிஷனுடன் ஒத்துழைத்தது இது ) அறிக் 
கையை தயார் செய்தது . ஆனால் அம்பேத்கர் இதற்கு 
ஒப்பமிட மறுத்து , சொந்தமாக அறிக்கை விடுத்தார் . 
இதில் கண்ட ஷரத்துக்கள் பின் வருமாறு : 

1 ) பிரதேச நிர்வாகத்தில் முழுப் பொறுப்பு . 
2 ) வாக்குரிமை , சட்ட சபையினரின் முழுத் 

தேர்தல் உரிமை , வகுப்பு வாரி தேர்தல் 
ஒழிப்பு , முகமதியர் , தாழ்த்தப்பட்டோர் , 
ஆங்கில - இந்தியருக்காக ஒதுக்கப் பட்ட 
இடங்கள் , அரசாங்க அலுவலகங்களில் 

முழு இந்தியர்கள் உரிமை . 
இந்த அறிக்கை கண்ட அம்பேத்கரின் எதிரிகள் 
மனம் திருந்தி , அவருடன் கைகோர்த்தனர் . 


5 


பம்பாய் சட்ட சபையின் இரண்டு அரசாங்கத்தால் 

அமர்த்தப்பட்ட அங்கத்தினர்கள் , டாக்டர் அம் 
பேத்கரும் டாக்டர் சோலாங்கியும் . பரந்த அறிவும் , 
சிறந்த ஊக்கமும் , உயர்ந்த சிந்தனையும் படைத்த 
டாக்டர் அம்பேத்கர் , சட்ட சபையில் தாழ்த்தப்பட் 
டோருக்காக போராடினார் . அவரது சீறிய பகுத்தறிவு , 
அரசியல் எதிரிகளின் மதிப்பைக் கூட பெற்றுவிட்டது . 
எப்பொருள் பற்றி பேசினாலும் , வாதாடினாலும் , அப் 
பொருளை அக்கு வேறு , ஆணி வேறாகப் பிரித்து அலசி 
ஆராய்வதில் நிபுணராகத் தோன்றினார் . 


35 


இச்சமயத்தில் , ஆலயப் பிரவேசம் பற்றிய கேள்வி , 
சீர்த்திருத்தவாதிகளின் கவனத்தைக் கவர்ந்தது . 1927 ம் 
ஆண்டு ஜூன் மாதம் , பம்பாய் தாகூர் வர்ட்டில் கட்டப் 
பட்ட புது ஆலயத்திற்கு எல்லா இந்துக்களும் வரலாம் 
என்று பத்திரிகைகள் அறிவித்தன . 

எனவே இது 
பற்றி பேச , டாக்டர் அம்பேத்கர் ஆலயக் காரிய தரிசி 
யிடம் நேரம் குறிப்பிட்டுக் கொண்டார் . அதன்படி 
அவரும் சிவதர்கர் என்பவரும் ஆலயம் சென்றனர் . 
இது பற்றியறிந்த ஒரு சில பழம் பெருச்சாளிகள் , 
ஆலயத்தின் முன் ஒரு கூட்டம் கூட்டி , அவ்விருவரை 
யும் கலாட்டா செய்ய வாரம்பித்தனர் . ஆயினும் அம் 
பேத்கர் தைரியத்துடன் கூட்டத்தை சமாளித்தார் . 
கோபங்கொண்ட கூட்டத்தினர் ஆலயக் காரியதரிசி 
யைப் பிடித்துக்கொள்ளவே , அவர் பயந்து , இரு தலை 
வர்களைச் சந்திக்க மறுத்துவிட்டார் . எனவே அம்பேத் 
கரும் அவர் நண்பரும் ஆலயத்தைவிட்டு வெளிக்கிளம் 
பினர் . 
தாழ்த்தப் பட்டவரிடையிலேயே 

காணப்பட்ட 
வேறுபாடுகளைக் களைந்து , அனைவரையும் ஒன்றுபடச் 
செய்வதில் நாட்டம் செலுத்தலானார் அம்பேத்கர் . 
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற உண்மையினை 
நன்கறிந்த அம்பேத்கர் , இச்செயலில் கவனம் செலுத்தி 
னார் . 

சௌதர் குளத்தின் நிகழ்ச்சி , தாழ்த்தப் பட்டோரின் 
அவல நிலையை வெகுவாக பொது ஜனங்கள் , கவனத் 
திற்கு கொண்டுவந்தது . மஹாத் நகரசபை , மேலும் 
| பல இன்னல்கள் ஏற்படுமென பயந்து , குளத்தின் 


36 


தண்ணீரை தாழ்த்தப் பட்டோர் உபயோகிப்பதினின் 
றும் தடுத்து விட்டது . இதை எதிர்க்கத் துணிந்த 
அம்பேத்கர் பல தொண்டர்களைச் சேர்த்து , 1927 , 
டிசம்பர் 25 மற்றும் 26 - ம் தேதிகளில் சத்யாக்ரகம் 
செய்வதாக செய்திவிடுத்தார் . 27-11-1927ம் " பஹிஷ் 
கிரிட் பாரத் ( Bahiskrit Bharat ) எனும் தம்முடைய 
செய்தித்தாளின் ஆசிரிய பகுதியில் , சத்யாக்ரகத்தின் 
அவசியத்தை வெளிப் படுத்தினார் . தாழ்த்தப் பட்ட 
வரின் மேம்பாட்டில் கருத்து செலுத்த மறுப்பாரா 
யின் , அவர்களனைவரும் ( தாழ்த்தப் பட்டோர் ) வேற்று 
மதங்களைத் தழுவ நேரிடலாம் என்று எச்சரிக்கை 
விடுத்தார் . 

பழமை புரக்கும் பெரியவர்கள் , சத்தியாக்கிரகத் 
தை எதிர்க்கத் தீர்மானித்தனர் . தற்காலிகமாக , குளத் 
தின் நீரை அம்பேத்கரும் அவர் தோழர்களும் உப 
யோகிப்பதினின்றும் தடுக்குமாறு , மஹாத் வழக்கு 
மன்றம் ஒரு இன்ஜங்க்ஷன் உத்தரவு பிறப்பித்தது . 

இதற்குள்ளாக மாநாடு கூட்டுதற்கான ஏற்பாடு 
கள் நடை பெறலாயின . மாஜிஸ்டிரேட்டும் , போலீ 
ஸும், தயாராக விருந்தனர் . பதினைந்தாயிரம் மக்கள் 
கூடியிருந்தனர் . அம் மாநாட்டின் போது பல தரப் 
பட்ட தீர்மானங்களும் நிறை வேற்றப்பட்டன . ஆயி 
னும் மிகப்புரட்சி கரமானதொரு தீர்மானம் என்ன 
வெனில் , சாதி சமய பேதங்களை அங்கீகரிக்கும் மனு 
நீதியை புரக்கணித்து , அப் புத்தகத்தை பகிரங்கமாக 
தீயிலிட்டதேயாம் . மனுநீதியின் பல்வேறு பகுதிகளை 
அம்பேத்கர் வரவேற்றாலும் , சாதி பேதங்களை வளர்க்கும் 


37 


S 


நீதி யை அறவே வெறுத்தார் . மற்றுமோர் தீர் 
மானம் , இந்து சமுதாயம் ஒன்றுபட சாதி வேற்றுமை 
களை ஒழித்து , 
ஒழித்து , ஆலய 

ஆலய பூசாரித் தொழில் செய்ய 
விரும்பும் எவரும் அத் தொழில் மேற் கொள்ளலாம் , 
என்று கேட்டுக்கொண்டது . 

சௌதார் குளச் சத்தியாக்கிரகம் செய்ய வேண்டிய 
தீர்மானம் முழுமனதுடன் நிறைவேறி , நாலாயிரம் 
தொண்டர்கள் சத்தியாக்கிரகம் செய்ய முன்வந்தனர் . 
இதற்குள் ஜில்லா மாஜிஸ்டிரேட குறிக்கிடவே , சிறிது 
நேர ஆலோசனைக்குப் பின்னர் , அனைவரும் குளத்தைச் 
சுற்றி ஊர்வலம் போகவேண்டு மென்றும் , வழக்கு 
மன்றம் வழக்கில் தீர்ப்பு கூறும்வரை சத்தியாக்கிரகத் 
தை ஒத்திவைக்க வேண்டுமென்றும் தீர்மானித்தனர் . 
டாக்டர் அவர்கள் , சமூகச் சீர்த்திருத்த வேலையில் 
பெண்களின் பங்கை கவனிக்காமலில்லை . நாலாயிரம் 
பெண்மணிகள் கொண்டதோர் பொதுக் கூட்டத்தில் , 
அவர்களுடைய பங்கை எடுத்துரைத்து , தங்கள் நல 
னுயர பாடுபட வேண்டினார் . 

1927 - ம் வருஷம் , டிசம்பர் 25 ம் தேதி , பழமைக் 
கோட்டையின் மீது முதல் குண்டு தாக்கியது . அன்று 
தான் சமத்துவ சமூகவாழ்க்கை மற்றும் மனித உரிமை 
கள் பிரகடனம் வெளியாயிற்று (Declaration of 
equal civic and Human rights ) . கோடிக் கணக் 
கான தாழ்த்தப்பட்டோர் , அப் பிரகடனத்தின் மூலம் 
தங்களுடைய திறன் உணர்ந்தனர் . 

தேசீய காங்சிரஸின் சென்னை மாநாட்டின் போது , 
இந்தியர்களின் குறிக்கோள் இந்தியாவின் பூரணச் 


38 


சுதந்திரம் என்று தீர்மானிக்கப்பட்டது . 

தாழ்த்தப் 
பட்டோரின் குறிக்கோள் இந்தியர்கள் அனைவருக்கும் 
சம உரிமைகள் இருக்கவேண்டு மென்பதே யாகும் . 
எனவே , அரசியல் மற்றும் சமூகத்துறைகளில் இரண்டு 
மாபெரும் உணர்ச்சிகள தட்டி எழுப்பப்பட்டு அசுர 
உருவம் பூண்டன . 

1924 - ம் வருஷத்தில் தான் தாழ்த்தப் பட்டோர் 
முன்னேற்ற வேலையில் அபரிமிதமான சுறு சுறுப்பு 
காணப்பட்டது . பிப்ரவரி 11 ம் தேதி எர்வாடா சிறை 
யினின்றும் விடுபட்ட மகாத்மா காந்தி , ஹரிஜனங் 
களின் பிரச்சினையை அகில இந்திய பரப்பில் ஆராயத் 
தொடங்கினார் . அந்தமான் தீவுகளில் சிறையில் அவதி 
பட்ட தாமோதர் சவர்கார் கூட விடுதலை செய்யப்பட் 
டார் . அவரும்கூட இந்து சமூகக் கூட்டுறவை கருத்தில் 
கொண்டு , சாதி மதப் பேய்களை ஓட்ட முனைந்தார். 

1924 - ம் ஆண்டு மார்ச் 9 ம் தேதி பம்பாய் தாமோ 
தர் மன்றத்தில் , டாக்டர் அவர்கள் ஒரு மாநாடு கூட்டி 
னார் . தாழ்த்தப்பட்டோர் நிலையை நன்கு ஆராய்ந்து 
அவர் தம் குறைகளை அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்க 
ஒரு மத்தியக்குழு அவசியம் என்றுணர்ந்து , அக் 
குழுவை அமைக்கவே அம் மாநாடு கூட்டினார் . அப்படித் 
தோன்றியது தான் , பஹிஷ்கிரிட் ஹிதகரிணி சபா . 
ஆனால் இது மாகாணக் குழுவாகவே இருந்தது . பம்பாய் 
மாகாணத்தில் மட்டுமே இச் சபை இயங்குவதாயிற்று 
சபையின் முக்கிய குறிக்கோள்களாவன : 
(( i ) தாழ்த்தப் பட்டோரிடையே கல்வியறிவு 

விருத்தி செய்வற்கான முறைகளை எடுத் 


39 


மடைய 


தாள்வது . தங்கும் விடுதிகள் மற்றும் 
இவை போன்ற மற்ற அவசியங்களைச் 

செய்து கொடுப்பது . 
( ii ) புத்தக மன்றங்கள் ( Libraries ) , இளைஞர் 

மன்றங்கள் , சமூக சேவை குழுக்கள் , 
போன்றவைகளை ஏற்படுத்தி , தாழ்த்தப் 

பட்டவரிடையே பண்பாட்டை வளர்பது . 
( iii ) பொருளாதாரத் துரையில் முன்னேற்ற 

தொழில் மற்றும் விவசாயப் 
பள்ளிகள் திறப்பது . 
( iv ) தாழ்த்தப் பட்டவரின் 

குறை பாடுகளை 
எடுத்துச் சொல்வது . 
இச்சபையின் நிர்வாகக் குழுத் தலைவராக டாக்டர் 
அம்பேத்கரும் , குழு அங்கத்தினர்களாக , பி . ஜி . கெர் , 
டாக்டர் பரங்பை , செதல்வாட் , சிவத்ர்கார் , ஆகியோர் 
இருந்தனர் . பெரும்பான்மையான குழு அமைச்சர்கள் 
தாழ்த்தப்பட்டவர் இனத்தினின்று தான் வந்தவராயிருந் 
தனர் . 

டாக்டர் அம்பேத்கர் , சமூக சீர்த்திருத்தத்திற்கும் 
சமூக புனரமைப்புக்கும் இடையில் , மிகவும் வேண்டத் 
தக்க வேறு பாட்டை ஏற்படுத்தினார் . ரானடே போன் 
றோர் , விதவை மறுமணங்கள் , பெண்கள் கல்வி , பெண் 
கள் பொருள் உரிமை போன்ற சீர்த்திருந்தங்கள் மூலம் 
சமூகச் சீர்த்திருத்தம் செய்யலாயினர் . டாக்டர் அவர் 
களோவெனில் , முழு இந்து சமூகத்தையே புனரமைப்பு 
செய்ய வேண்டினார் . சமத்துவத்தை அடிப்படை 
யாகக் கொண்டு ஒரு புதுச் சமூகம் ஏற்படவேண்டு 


40 


மென எடுத்துரைத்தார் . ஆனால் இத்தகைய புனர 
மைப்புச் செயலில் ஈடுபடக்கூடிய உறுதியும் தைரிய 
மும் கொண்ட மக்கள் அநேகம் இருக்கவில்லை. ஒரு 
சில தலைவர்கள் தங்கள் துணிச்சலின் பலனாக , தாழ்த் 
தப்பட்டோர் நிலையை வெகுவாக உயர்த்தினர் . கேரளத் 
தில் ஸ்ரீ நாராயண குருவின் இடைவிடா உழைப்பு 
இரண்டு கோடி தாழ்த்தப் பட்டவரை முன்னுக்கு 
கொண்டு வந்தது . அவருடைய சேவையை எவரும் 
மறக்கவோ , மறுக்கவோ முடியாது . 

எத்துணையோ 
உயர் குலத்தவர்கூட , இவர்கள் நிலைக்கிரங்கி , சேவை 
பல புரிவராயினர் . இவர்கள் பெருமையை சரித்திரம் 
செப்ப மறக்காது , எனலாம் . 

இந்திய தேசிய காங்கிரஸ் , தீண்டாமையை ஒழிக்க 
வெகுவாக பாடுபடவில்லை என்று எண்ணினார் டாக்டர் 
அவர்கள் . முதல் நாற்பது மாநாடுகளில் தீண்டாமைப் 
பிரச்சினையைப் பற்றி ஒரு வார்த்தைகூட பேசப்பட 
வில்லை . அரசியல் சுதந்திரத்திற்கு முன்னர் சமூக 
சமத்துவம் ஏற்படவேண்டு மென அவர் எண்ணினார் 
எனவே அரசியல் சுதந்திரப் போராட்டத்தில் அவர் 
சேரவில்லை . 

மகாத்மா காந்திஜி , உயர் குலத்தவரின் 
சாட்சியையும் , உள்ளத்தையும் விளித்தார் . சவர்கார் , 
அவர்களது அறிவை வீளித்தார் . டாக்டர் அவர்களோ 
வெனில் , தாழ்த்தப் பட்டவரின் தன்மான உணர்ச்சி 
களைத்தான் விளித்தார் . இதில் ஒவ்வொறு முறையும் 
அவசியமே . எனினும் , இம் மூன்று மாபெரும் தலைவர் 
கள் தங்களுக்கிடையே கருத்து வேற்றுமை கொண்ட 


மனச் 


41 


தை என்னென்பது ? அது இந்தியாவின் துரதிருஷ்டம் 
என்றுதான் சொல்லவேண்டும் . 

பஹிஷ்கிரிட் சபை மகராஷ்டிரத்தில் ஒரு சில 
கல்வி மற்றும் கலாச்சார சாலைகள் மூலம் சேவை 
செய்தது . தென்னாட்டில் பெரியார் ராமசாமி நாயக்கர் , 
வைக்கம் ஊரில் இருந்த சில தெருக்களை ஹரிஜனங்கள் . 
உபயோகத்திற்கு திறக்கப்படவேண்டு மென்று போ 
ராடினார் . மற்றும் மதுரையில் முருகேசன் எனும் 
ஹரிஜன் , கோயில் புகுந்து உயர் குலத்தவரை பகிஷ் 
கரித்தான் . சிறை படுத்தப்பட்ட அவன் பின்னர் 
தண்டனையும் பெற்றான் . அம்பேத்கர் இந்நிகழ்ச்சிகளை 
ஆர்வத்துடன் கவனிக்கலானார் . 

தொழிலில் டாக்டர் அவர்கள் முன்னேற்ற மடைந்து 
கொண்டிருந்தார் . 

பாட்லிபாய் அக்கௌண்டன்லி 
டிரெய்னிங் கல்லூரியில் அவர் 

பேராசிரியராகவும் 
தொண்டு புரிந்தார் . தம்முடைய அறையில் அமர்ந்து , 
யோசனை கேட்கவரும் ஏழை மக்களுக்கு அன்புடன் 
ஆலோசனை கூறுவார் . மற்றும் சமையலறையினுள் 
புகுந்து புத்தம் புது முறைகளில் தின்பண்டங்கள் 
செய்வதில் ஆர்வம் அதிகம் , அவருக்கு , பல முறை அவர் 
செய்த தின்பண்டங்கள் வெகு ருசியாக இருந்தனவாம் ! 
அச் சமயங்களில் அவர் கைகொட்டி சிரித்து , ஆனந்திப் 
பதைப் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குமென்று 
அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் . 

1928 - ம் ஆண்டு டாக்டர் அவர்கள் இரு கல்விகற் 
கும் மாணவர் விடுதிகளை ஏற்படுத்தினார் . மற்றும் தாழ்த் 
தப்பட்டோர் கல்வி மன்றத்தை ஆரம்பித்து , ஹரிஜன் 


42 


குழந்தைகளுக்கு கல்வி வசதி செய்ய முற்பட்டார் . 
அரசாங்கம் கொடுத்த பணத்தில் இதை செய்ய முடி 
யாது , டாக்டர் அவர்கள் பலரிடம் நன்கொடை பெற 
வேண்டியதாயிற்று . அரசாங்கப் பள்ளிகளில் தம் 
குலத்தவர் குழந்தைகளுக்காக பல முறை போராடினார் . 
மற்றும் வேலை கிடைக்காமல் போன பல தாழ்த்தப் 
பட்டவருக்கு வேலை தேடித்தரவும் விழைந்தார் . மகாத் 
மாவும் ஹரிஜனங்கள் மேம் பாட்டில் ஊக்கம் செலுத் 
தவே , அவர்கள் குறைகள் நீங்க வசதியாயிற்று . 

அம்பேத்கர் பல்வேறு பாகங்களில் மாநாடுகள் 
கூட்டிப் பேசினார் . நாடெங்கும் தீ பற்றிக்கொண்டது . 
அனைவரும் தாழ்த்தப்பட்டவர் நன்னேற்றமடைய 
வேண்டிய அவசியத்தை உணர்ந்தனர் . பீரார் மாநாட் 
டில் , அம்பேத்கர் அவர்கள் உயர்குல இந்துக்களுக்கு 
ஒரு எச்சரிக்கை விடுத்தார் . தாழ்த்தப் பட்டவருக்கு 
சமத்துவம் அளிக்கப் படாது போயின் , அவர்கள் மதம் 
மாறிவிடுவார் , என்ற அவ்வெச்சரிக்கை பலரை விழிப் 
படையச் செய்தது . 

பம்பாய் அரசாங்கம் ஏற்படுத்திய ஒரு ஆலோசனைக் 
குழு , தாழ்த்தப்பட்டோர் கல்வி வசதிகளை ஆராய்ந்து 
கூட முற்பட்டது . அக்குழுவினருள் ஒருவராக டாக்டர் 
அவர்கள் பெரும் பணியாற்றினார் . ஊர் ஊராகச் 
சென்று , இன்னல்கள் பலவற்றுக்கிடையே பணிபுரிய 
லானார் டாக்டர் . 

1930 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 6 ம் தேதி , மகாத்மா 
சத்தியாக்கிரகப் போரட்டத்தை ஆரம்பித்தார் . 
யர்கள் அனைவரும் திரண்டு இப்போராட்டத்தில் ஈடுபட் 


-43 


டனர் . அதே வாரத்தில் தான் டாக்டர் அவர்கள் நாசிக் 
நகர ஆலயப் பிரவேசப் போராட்டத்தையும் துடங்கி 
னார் . மார்ச் 2 ம் தேதி பதினைந்தாயிரம் பேர் இருந்த 
மாநாடு நடந்தது . இறுதியில் மாபெரும் ஊர்வலம் 
ஒன்று நாசிக் ஆலயத்தை நோக்கிப் புறப்பட்டது . 
பேச்சு வார்த்தைகளின் முடிவில் , சமாதானப் பிரேரணை 
யும் நிறைவேறியது . ஆலயத் தேரை இழுக்க இருதரப் 
பினருக்கும் உரிமை உண்டு என்ற இத்தீர்மானம் நிறை 
வேறிய பின்பே கூட்டம் கலைந்தது . எனினும் , தேர் திரு 
விழாவின் போது உயர் குலத்தவர் இவ்வுரிமையை 
மறுக்கவே , கைகலப்பு ஏற்பட்டு , ஆலயம் இருதரப் 
பாருக்குமே மூடப்பட்டு விட்டது ! 
மே மாதம் சைமன் கமிஷன் அறிக்கை வெளி 

தேசிய காங்கிரஸ் அதை வரவேற்கவில்லை . 
தாழ்த்தப்பட்டோர் மாநாடு ஒன்றில் அம்பேத்கர் அதை 
விமர்சித்து கூடவே கண்டித்தார் . தம்மவர் நன்மையை 
கருத்தில் கொள்ளாது தயாரிக்கப்பட்ட அவ்வறிக் 
கையை வரவேற்க மறுத்தார் . மற்றும் , தாழ்த்தப் 
பட்டவர்களின் சமூக உரிமைகளுடன் அரசியல் உரிமை 
களும் இருக்கவேண்டிய உண்மை உணர்ந்து , அகில 
இந்திய சுதந்திரப் போராட்டத்திலும் தாம் குதிக்கப் 
போவதாக சொற் பொழிவாற்றினார் . இது காரணம் 
கொண்டு எக்காரணம் பற்றியும் இந்து மதத்தைவிட்டு 
வெளியேறுவதில்லை எனவும் முழங்கினார் . 

இந்தச் பொற்பொழிவு, தேசீயத் தலைவர்களின் 
நன்மதிப்பை பெற்றது . 


வந்தது . 


44 


முதல் வட்டமேஜை மகாநாடு 
1930 - ம் ஆண்டில் ஆங்கிலேய அரசு , வட்ட மேஜை 
மகாநாட்டை லண்டனில் கூட்டியது . ஆங்கிலேய அரசு , 
ஆங்கில அரசியல் கட்சிகள் மற்றும் இந்தியப் பிரதி 
நிதிகள் கொண்ட இம் மகா நாட்டின் மூலம் இந்திய 
அமைப்புச் சட்டம் நிறைவேற்ற நினைத்தனர் நாடாள் 
வோர் . மகாநாட்டிற்கு அழைக்கப் பட்டிருந்த பிரதி 
நிதிகளின் எண்ணிக்கையும் தரமும் சரியல்ல என்று 
எண்ணிய தேசிய காங்கிரஸ் மகாநாடு செல்ல மறுத்து 
விட்டது . தாழ்த்தப் பட்டவர் பிரதிநிதிகளாக டாக்டர் 
அம்பேத்கரும் , ராவ்பகதூர் சீனிவாசனும் சென்றனர். 
மகாநாட்டிற்கு சென்ற அனைவரையும் தேசிய காங்கிரஸ் 
வெறுத்தது . அவர்கள் பரங்கியன் பாதம் பணிவோர் 
என்று பத்திரிகைகளில் எழுதியது . 

நவம்பர் , 12 ம் தேதி மகாநாடு கூடியது . ராஜப் 
பிரதிநிதிகள் , தொழிலாளிப் பிரதிநிதி , இந்து மகா 
சபையினர் , முஸ்லிம் லீக் குழுவினர் , தாழ்த்தப்பட் 
டோர் தூதுவர் ஆகியோர் கூடியிருந்தனர் . தம்முடைய 
முறை வந்த சமயம் டாக்டர் அவர்கள் இடிமுழக்கம் 
செய்தார் . பரங்கியன் கையாள் என்று கருதப்பட்ட 
டாக்டர் அவர்கள் ஆங்கில அரசு முறையை மிகக் கடின 
மாகக் கண்டித்தார் . இந்தியாவினின்றும் அவர்கள் 
வெளியேறி , குடியரசு முறையில் இந்திய அரசு ஏற்பட 
வேண்டுமென்றார் . இச்சொற் பொழிவு இந்தியாவில் 
பலத்த வரவேற்பு பெற்றது . தலைவர்கள் அவரைப் 
பற்றிய கருத்துக்களை மாற்றிக் கொண்டனர் . 

மகாநாடு எதிர் பார்த்தபடியே தோல்வி கண்டது . 


45 


காரணம் , இந்தியாவின் மிகப் பெரிதும் , பலம் பொருந் 
தியதுமான தேசீய காங்கிரஸ் கட்சி , செல்லாததே . 
எனினும் , டாக்டர் அவர்கள் , தம்முடையவர் நிலையை 
யும் , அவர்களது குறைகளையும் எடுத்துச் சொல்லி, 
நிவாரணங்களையும் பிரரேபித்தார் . அகில உலகும்கூட 
அவர் ஆணித்தரமான பேச்சில் மயங்கிய தெனலாம் . 

தாய் நாடு திரும்பியதும் ( 27-2-1931 ) நாசிக் 
கோயில் பிரவேச போராட்டத்தை , மீண்டும் துடங்கி 
னார் . நாசிக் நகர காங்கிரஸ் தலைவர் வெளிப்படை 
யாகவே ஆலயத்தின் அதிகாரிகளுக்காகப் பரிந்து பேசி 
னார் . மகாத்மா , இந்தியச் சுதந்திரத்திற்குப் பின்னர் 
தான் ஆலயப் பிரவேசம் செய்வதாகக் கூறி விட்டார் . 

தேசிய காங்கிரஸிற்கும் தாழ்த்தப் பட்டவர் தலை 
வரான டாக்டர் அவர்களுக்கும் மிடையில் கசப்பேற் 
பட்டுவிட்டதை அனைவரும் உணர்ந்தனர் . 

திரு . திவராஜ் தலைமையில் கூடிய தாழ்த்தப்பட் 
டோரின் தலைவர்கள் டாக்டர் அவர்களது லண்டன் 
விஜயத்தை பாராட்டி போற்றினார் . புகழ் மாலைகளை 
சுமக்க மாட்டாது சுமந்தார் டாக்டர் . 

இச்சமயத்தில் தான் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடந் 
தது . 

இந்திய வைசிராய் லார்ட் இர்வீன் மற்றும் மகாத்மா 
காந்திஜி அவர்கள் பன்முறை சந்தித்து பேசினார்கள் 
இறுதியில் , காந்திஜி சத்தியாக்கிரகப் போராட்டத்தை 
கைவிடுவதென்று முடிவு செய்ததுமின்றி (5-3-1931 ) , 
இரண்டாவது வட்டமேஜை மகாநாட்டிற்கு செல்வ 
தாகவும் வெளிப் படுத்தினார் . பெடரல் அமைப்புக் 


45 


குழு ( Federal Structural Committee ) வீல் , வட்ட 
மேஜை மகாநாட்டில் டாக்டர் அவர்களும் இருப் 
பதாக வெளியானது பெரும் பான்மையோரை மகிழ் 
வித்தது . 

பலதரப்பட்டவரின் கருத்துக்களை அறியவேண்டி 
மகாத்மா வெவ்வேறு தலைவர்களைச் சந்தித்துப் பேசினார் 
டாக்டர் அவர்களுக்கும் அழைப்பு வந்தது . ஆகஸ்ட் 
மாதம் , 14 ம் தேதி பகல் இரண்டு மணிக்கு மணிபவன 
விமான நிலையத்தில் இருவரும் சந்தித்தனர் . 

சந்திப்பு நல்லபடியாக முடிய வில்லை . 

இருவரிடையிலும் கருத்து வேறுபாடுகள் பல 
விருந்தன . பரிவர்த்தனைக் கிடமில்லாமல் சந்திப்பு 
முடிந்தது . 

செப்டம்பர் ஏழாம் தேதி மகாநாடு கூடியது . 

தாழ்த்தப் பட்டோருக்காகப் பேச காங்கிரஸுக்கு 
உரிமை உண்டு என்று காந்திஜி வாதாடினார் சரித்திர 
காரணங்கள் முன்னிட்டு முஸ்லிம்கள் மற்றும் சிக் 
வகுப்பினரை விலக்கி , மற்ற இந்துக்கள் அனைவர் 
பற்றியும் காங்கிரஸ் பிரதிநிதிகள் பேச உரிமை உண்டு 
என அவர் கருத்து கொண்டார் . திரைக்குப் பின் 
காந்திஜியும் டாக்டர் அவர்களும் கூடிப் பேசினர் 
எனினும் கருத்துக்கள் ஒன்று படவில்லை . டாக்டர் 
அவர்கள் தமது பேச்சில் , காந்திஜியின் உரிமை யை 
கண்டித்துப் பேசினார் . 
கடைசியில் , 

சிறுபான்மை யோர் குழு ஒன்று 
படாததை எடுத்துக் கூறி , மகாத்மா பேசுகையில் , இப் 
பிளவின் காரணம் , மாநாட்டுப் பிரதிநிதிகள் மக்களால் 


47 


தேர்ந்தெடுக்கப் படாமையே என்று கூறினார் . டாக்டர் 
அவர்கள் இதை மறுத்து , சமாதான உடன் படிக்கை 
ஏற்படாததின் காரணம் காந்திஜி என்றார் . 

இந்தியாவிலிருந்த பல தாழ்த்தப் பட்டோர் சங்கங் 
கள் , காங்கிரஸும் காந்திஜியும் தங்கள் பிரதிநிதிகள் 
அல்ல வென்று பிரிட்டிஷ் முதலமைச்சருக்கு தந்தி 
கொடுத்தனர் . 

இரு தலைவர்களையும் ஒன்றுபடுத்த பலர் முயன்றும் 
தோல்வி கண்டனர் . தம்மையன்றி , வேறெவரும் தம் 
குலத்தவரின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்வதை 
அறவே வெறுத்தார் டாக்டர் அம்பேத்கர் . உறுதி , 
துணிவு , அறிவு கொண்ட இவ்விருவரும் கை கோர்த்து 
பாடுபட முடியாது போயிற்று . 

தாழ்த்தப் பட்டோருக்காக தனிப்பட்ட தேர்தல் 
தொகுதிகள் கொடுத்தால் இந்துக்களிடையில் பிளவு 
காணும் என்றும் , அப்பிளவு இந்தியச் சுதந்திர 
போராட்டத்தை பலவீனப் படுத்துமென்றும் மகாத்மா 
நினைத்தார் . 

முஸ்லிம்களின் ஏராளமான வேண்டுதல்களை ஏற் 
றுக்கொண்ட காங்கிரஸ் , தாழ்த்தப்பட்டவரின் ஒரு சில 
வேண்டுதல்களை ஏற்காமல் போனதை புரிந்து கொள் 
முடியாது தவித்தார் டாக்டர் அவர்கள் . 

இத்தகைய பிளவுபட்ட சமயம் , முதலமைச்சர் , 
மகா நாட்டை முடித்துவிட்டார் . பிரதிநிதிகள் அனை 
வரும் நாடு திரும்பினர் . 

நூற்றைம்பது , சங்கங்கள் , ஐனவரி இருபத் 
தொன்பதன்று , டாக்டர் அவர்களுக்கு பெரிய தோர் 
வரவேற்பளித்தது . 


48 


தொய் நாடு திரும்பியதுமே டாக்டர் , லார்ட் லோதி 
யின் தலைமையில் உருவான வாக்குரிமை குழுவுடன் 
ஒத்துழைக்கலானார் . தாழ்த்தப் பட்டவருக்காக தனித் 
தனி தேர்தல் நிலையங்கள் அவசியமா , மற்றும் அவர் 
களுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்கள் போன்ற பிரச் 
சினைகளை ஆராய்ந்தது , இக்குழு . இந்து மகாசபை 
தலைவர் டாக்டர் மூங் அவர்களும் , தாழ்த்தப் பட்டோர் 
தலைவர் எம் . சி . ராஜாவும் கூடி ஒதுக்கப்பட்ட இடங் 
கள் மற்றும் கூட்டுத் தேர்தல் நிலையங்கள் வேண்டு 
மென்றனர் . டாக்டர் அம்பேத்பர் , தனித் தேர்தல் 
நிலையங்கள் வேண்டுமென்றார் . பல தாழ்த்தப் பட்டவர் 
சங்கங்கள் , ராஜா - மூங் கூட்டின் கருத்தை கண்டித்து 
டாக்டர் அவர்களை ஆதரித்தனர் . 

மே மாதக் கடைசி வாரம் , டாக்டர் அவர்கள் 
இங்கிலாந்து சென்றார் . முதலமைச்சர் குலப்பிரிவுப் 
பிரகடன த்தை ( Communal Award ) வெளியிடு 
முன்னரே , அவரையும் ஏனைய அமைச்சர்களையும் கண்டு 
பேசவே அவர் சென்றார் . தம் அலுவல் முடிந்ததும் , 
உடல் நிலையை விருத்தி செய்து கொள்ள ஜெர்மனி 
சென்றார் . பின்னர் , ஆகஸ்ட் மாதம் பம்பாய் வந்திறங் 
கிய மூன்று தினங்களுக்குப்பின் , முதலமைச்சரின் பிர 
கடனம் வெளியாயிற்று . 

எதிர் பார்த்தபடியே இந்தியாவில் பிளவுகள் ஏற் 
படுத்தியது , அப்பிரகடனம். முஸ்லிம்கள் , சிக்குகள் , 
ஐரோப்பியர் , கிரிஸ்துவர் , தாழ்த்தப் பட்டவர் ஆகி 
யோருக்கு தனித்தனி தேர்தல் நிலையங்கள் ஒதுக்கப் 
பட்டன . ஜனவரி 4 ம் தேதியே மகாத்மாவை சிறை 


49 


யிலடைத் திருந்தனர் ஆள்வோர் . பிரகடனம் கண்ட 
காந்திஜி , தாழ்த்தப் பட்டோருக்கான தனித்தேர்தல் 
நிலையங்கள் ஒழிக்கப் படாதிருப்பின் , சாகும் வரை 
உண்ணாவிரதம் இருப்பதாக வெளிப்படுத்தினார் . இந் 
தியா முழுவதும் இச் செய்தி கேட்டுத் துடித்தது . 
இந்துக்கள் வெகுவாக மனம் நொந்தனர் . அனை வரும் 
டாக்டர் அம்பேத்கரிடம் திரும்பினர் , இந்திய ஜோதி 
யைக் காப்பாற்ற ! கணக்கற்றவர் அவரைக் கண்டு 
பேசினர் . தேசிய பத்திரிகைகள் அவரை எச்சரித்தன . 
டாக்டர் அவர்கள் தம்முடைய பழயை கருத்துக் 
களையே மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்தார் 

1932 - ம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 ம் தேதி 
இந்துத் தலைவர்கள் மாநாடு கூடியது . பண்டிட் மதன் 
மோஹன் மாளவியா தலைமையில் கூடிய மாநாட்டில் 
டாக்டர் அம்பேத்கரும் , டாக்டர் சோலங்கியும் இருந் 
தனர் . ராஜா , மூங் இருவரும் கூட பல் வேறு தலைவர் 
களுடன் கூடியிருந்தனர் . டாக்டர் அவர்கள் , காந்திஜி 
கூறுபவை 

என்னவென்று விளித்தார் . அவற்றை 
அறிந்துவர் ஒரு சிலர் எர்வாடா சிறை சென்றனர் . 
காந்திஜி , சட்ட சபையில் சில இடங்களை தாழ்த்தப் 
பட்டவருக்காக ஒதுக்குவதில் தமக்கு 

ஒதுக்குவதில் தமக்கு ஆட்சேபணை 
இல்லை என்றார் . 

சர் டெஜ் பகதூர் சாப்ரு ஒரு விதி வகுத்தார் . 
அதன்படி தாழ்த்தப் பட்டோர் ஒவ்வொரு இடத்திற்கு 
மூன்று நபர்களை 

தேர்தலுக்கு நிறுத்த வேண்டும் 
மென்றும் , அவர்களுள் ஒருவரை உயர்குல இந்துக்கள் 


50 


மற்றும் தாழ்த்தப்பட்டோர் கூட்டுத் தேர்தல் நிலையங் 
கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும் கூறப்பட்டது . 
டாக்டர் அவர்கள் இதை ஏற்று , மேலும் சில இடங்கள் 
தாழ்த்தப் பட்டவருக்காக ஒதுக்கப்படவேண்டும் என் 
றார் . இதற்கு ஒப்புக்கொண்டு , ஜெயகர் , சாப்ரு , 
பிர்லா , ராஜாஜி , ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் காந்திஜி 
யைச் சந்தித்தனர் . டாக்டர் அவர்களை சந்திக்க காந்திஜி 
விரும்பவே , டாக்டர் எர்வாடா சிறை சென்றார் . 

சிறையில் ஒரு மாமர நிழலில் கட்டிலின் மீது 
சோர்வுற்றுக் கிடந்தார் மகாத்மா . 

உங்களிடம் எனக்கு அன்பு உண்டு . நீங்கள் 
சொல்லும் விஷயங்களை நானும் அங்கீகரிக்கிறேன் . 
ஆனால் நான் வாழ்வதில் நீங்கள் பெருமை படப்போவ 
தாகச் சொல்கிறீர்கள் அல்லவா ? என்றார் மகாத்மா . 

ஆம் மகாத்மாஜி . நீங்கள் வாழ்ந்து எங்களுக் 
காகப் பாடுபட்டால் நாங்கள் பெருமை கொள்வோம் 
எங்கள் தலைவராக ஏற்று மகிழ்வோம் ! 

" அப்படியானால் எனது உயிரைக் காப்பாற்ற 
என்ன செய்ய வேண்டுமென்பது உங்களுக்குத் தெரி 
யும் . அதைச் செய்யுங்களேன் ! சாப்ரு வகுத்திருக்கும் 
திட்டத்தில் எனக்குச் சம்மதம் . ஆனால் அத்திட்டத்தை 
எல்லா இடங்களுக்குமே ஏற்று , நடத்துவதில் ஏன் 

அதையும் செய்துவிடுங்கள் . நாம் எல் 
லோரும் ஒன்றுபட்டால் தானே நல்வாழ்வு கிட்டும் ? 

டாக்டர் அவர்கள் இதற்கு ஒப்புக் கொண்டார் . 
உடனே தலைவர்கள் கூடி திட்டத்தின் நுணுக்கங்களை 
ஆராய்ந்தனர் . இதிலும் கருத்து வேற்றுமைகள் கண் 


C 


தயக்கம் ? 


51 


மாலை 


னர் . அப்போதெல்லாம் , அவர்கள் காந்திஜியை அணுகி 
னார்கள் . டாக்டரின் கருத்துக்களையே காந்திஜி ஆதரித் 
தார் . இறுதியில் திட்டம் உருவாயிற்று . 

இருபத்திநான்காம் தேதி , சனிக்கிழமை , 
ஐந்து மணிக்கு பிரபல பூனா கூட்டு முறை ஒப்பமாயிற்று . 
ராஜாஜியும் அம்பேத்கரும் பேனாக்களை மாற்றி கொண் 
டனர் . 

நவம்பர் மாதம் டாக்டர் இங்கிலாந்து சென்றார் . 
மூன்றாவது வட்டமேஜை மகாநாடு தோல்வியுடன் 
முடிந்தது . காரணம் , முஸ்லிம்களின் கருத்துவேற்று 
மையேயாம் .. 

மத்திய சட்ட சபையில் தீண்டாமை ஒழிப்புச் 
சட்டத்தை ரங்க ஐயர் கொண்டு வந்தார் . அதே சட் 
டத்தை ஏனைய சட்ட சபைகளும் கொண்டு வந்தன . 
இதற்குள் காந்திஜி தமது ஹரிஜன் பத்திரிகையை 
ஆரம்பித்தார் . முதல் இதழில் டாக்டர் அவர்களின் 
கட்டுரை ஒன்று வெளியாயிற்று . 

ரங்க ஐயரின் சட்டப் பிரேரணையை அம்பேத்கர் 
ஆதரிக்க மறுத்து காரணம் கூறுகையில் , அச்சட்டம் 
தீண்டாமையை ஒரு பாபம் என்று கூறாமல் விட்டதே 
என்றார் . பெருவாரியான மக்கள் எதைச் செய்தாலும் 
அது தகும் என்று கூறுவது மடமை என்றார் . தீண்டா 
மையை ஒழிக்க இத்தகைய சட்டங்கள் போதாதென் 
றும் முழங்கினார் . 
ஆலயப் 

பிரவேச போராட்டத்தில் நம்பிக்கை 
யிழந்து விட்ட டாக்டர் , தம்மவர் மேம்பாட்டில் மட்டுமே 
கருத்துச் செலுத்தலானார் . 


52 


1933 , மார்ச் மாதம் , ஆங்கில அரசு , இந்திய 
அரசியலமைப்பு சீர்த்திருந்தங்கள் செய்ய தீர்மானித்து , 
டாக்டர் அவர்களை ஒத்துழைக்க அழைப்பு விடுத்தது . 
இங்கிலாந்து செல்லுமுன்னர் , டாக்டர் காந்திஜியிடம் 
பன்முறை பேச்சு வார்த்தை நடத்தினார் . இங்கிலாந்தில் 
இந்துக்கள் அனைவரும் ஒன்று என உயர்குலத்தவர் 
உண்மையாக கூறுவராயின் , தம்மவர் அவர்களுடன் 
இதயபூர்வமாக கூடுவதில் தடை ஏதுமில்லை என்று 
கூறினார் . இச்சொற் பொழிவை கேட்டு மகிழ்ந்த 
டாக்டர் மூங் , இந்துமகா சபையின் தலைமைப் பதவியை 
அம்பேத்கருக்கு அளிப்பதாகச் சொன்னார் . 

1934 - ல் , பம்பாய் சட்ட கல்லூரியில் பேராசிரியர் 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் டாக்டர் . 

அதுவு 
மன்றி ராஜகிருகம் எனும் மனைகட்டி குடி புகுந் 
தார் . 

இந்த ஆண்டில் டாக்டர் அவர்களுக்கு ஒரு பெருத்த 
நஷ்டம் ஏற்பட்டது . அவரது மனைவியார் நோய்வாய்ப் 
பட்டுக் கிடந்தார் . 1935 ம் ஆண்டு , மே 27 ம் தேதி 
ரமாபாய் விண்ணுல கெய்தினார் . டாக்டர் அவர்கள் 
தம்முடைய ஒரே ஊன்றுகோலை இழந்து தவித்தார் . 
இலட்சியப் பெண்மணியாகத் திகழ்ந்த ரமாபாய் எல்லா 
விதங்களிலும் பெருமை பூண்டு புகழ் தேடினார் . புகழு 
டம்பு பெற்றார் . 

ஏழை பணக்காரர் அனைவரும் அவர் வீட்டில் 
கூடினர் . டாக்டர் அவர்கள் சிறு குழந்தையென அழு 
தார் . வாழ்க்கைக் கடலில் அவரது குடும்பப் படகை 
ஓட்டிவந்த மாலுமி மறைந்து விடவே , என் செய்வ 


53 


தென்றறியாமல் திசைதவறி தவித்த டாக்டரின் நிலை 
பார்க்கப் பரிதாபமாகத் தானிருந்தது ! 

1935 , ஜூன் மாதம் சட்டக்கல்லூரி முதல்வரானார் 
டாக்டர் . 

யோலா மாநாட்டில் தாம் இந்துவாக இறப்பதில்லை 
என்று சபதம் பூண்டார் டாக்டர் . 

ஆலயப் பிரவேசப் 
போராட்டத்தில் தங்களுடைய பொழுதை வீணடிக்க 
வேண்டாமென தம்மவரைக் கேட்டுக் கொண்டார் . 
இதுகண்டு பல்வேறு மதத்தவர் தத்தம் தூதுவரை 
அவர் பால் அனுப்பினர் , மதமாற்றத்திற்காக ! காந்திஜி , 
சவர்கார் , சீனிவாசன் ஆகியோர் அனைவரும் அம்பேத் 
கரை எச்சரித்தனர் . டாக்டர் அவர்கள் எவர்க்கும் 
சொல்லாமல் மறைவாக இடம் தேடிச் சென்றுவிட்டார் . 
பலர் இதை அரசியல் தந்திரம் என்றனர் . மதமாற்றம் 
செய்வதாகச் சொன்னாலாவது இந்து மதத்தவரின் உயர் 
வகுப்பினர் மனம் மாறுவார்களோ வென்று தான் 
டாக்டர் அவர்கள் இங்கனம் சொல்லியதாகத் தெரி 
கிறது . 

இச் சூழ்நிலையில் தான் மாகாணச் சுயாட்சிக்கா 
இந்தியா தயாராகிக் கொண்டிருந்தது . ஜே . மெஹ்தா 
என்பவருடன் சேர்ந்து டாக்டர் அவர்கள் , 1936 
ஆகஸ்ட் மாதம் இந்திய தொழிற் கட்சியை ஆரம்பித் 
தார் . நிலச்சீர்த்திருத்தம் , விவசாய முன்னேற்றம் , 
தொழிலாளர் முன்னேற்றம் , முதலியவை கட்சியின் 
குறிக் கோள்களாக காணப்பட்டன . 

1937- ம் ஆண்டு பிப்ரவரி 17 ம் தேதி தேர்தல்கள் 
நடந்தன . இந்தக் கட்சி நிறுத்திய பதினேழு பேர்களில் 


54 


பதினைந்து பேர் வெற்றிகண்டனர் . காங்கிரஸ் தலைவர் 
கள் மந்திரி சபை அமைக்க முன்வந்தனர் . 

தொழிலாளர் தலைவராக டாக்டர் அவர்கள் கம்யூ 
னிஸ்டுகளுடன் உடன்பாடு செய்து கொள்ள வில்லை . 
தங்கள் சுயநலத்திற்காக , தொழிலாளரின் பலத்தை 
உபயோகித்துக் கொள்ளும் இவர்களை டாக்டர் வெறுத் 
தார் . காந்திஜியின் விவசாயி முன்னேற்ற முறைகளையும் 
இவர் ஆதரிக்கவில்லை. இரண்டு எருதுகளுடன் மூன்றா 
வது எருதாக உழைக்க விவசாயிகள் விரும்பமாட்டார் 
என நம்பினார் டாக்டர் . கொங்கண் பிரதேசத்திருந்த 
கோதி முறை ( Khoti System ) யை ஒழித்து ரயட் 
வாரி ( Ryotwari System ) முறையை ஆதரிக்குமாறு 
ஒரு பிரேரணையை சட்டசபையில் கொண்டு வந்தார் 
டாக்டர் . 

ஷோலாபூர் பிரதேசத்தில் கிரிஸ்துவர்களிடையே 
பேசுகையில் , டாக்டர் அவர்கள் தம் மனங்கவர்ந்த இரு 
பெரியார்கள் , புத்தரும் ஏசுவும் என்றார் . பிற்காலத்தில் 
அவர் வாழ்க்கையில் கண்ட மாறுதல்களை கவனிக்கும் 
இச் சொற்கள் பன்மடங்கு முக்யத்வம் பெறுகின் 


றன . 


டாக்டர் அவர்கள் தொழிற் கட்சி மூலம் தொழி 
லாளர்களுக்காகப் போராடினார் . எத்துறையில் புகுந் 
தாலும் அத்துறையில் பெருமை பெறுவதை கண் 
கூடாகநிரூபித்த டாக்டர் அவர்களின் புகழ் நாடெங்கும் 
பரவியது . தொழிற் கட்சி தலைவர் டாக்டர் அம்பேத் 
கர் , தாழ்த்தப் பட்டோர் வகுப்புத் தலைவர் டாக்டர் 
அம்பேத்கர் , ரயில்வே தொழிலாளர் சங்கத் தலைவர் 


55 


டாக்டர் அம்பேத்கர்- என எவண் செல்லினும் சிறப்பு 
பூண்டு பெருமை கொண்டார் அவர் . 


6 


இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பமாயிற்று 

வைஸ்ராய் லார்ட் லின்லித்கோ , இந்திய அரசியல் 
கட்சித் தலைவர்களைக் கண்டு பேசி ஒரு அறிக்கை வெளி 
யிட்டார் . அரசியல் சீர்த்திருத்தங்கள் யாவும் யுத்தம் 
முடிந்தபின்னர் கவனிக்கப் படுமென்றும் , சிறுவாரிக் 
கட்சியினரைக் கலக்காமல் ஏதும் செய்வதில்லை யென் 
றும் அவ்வறிக்கையில் கண்டிருந்தது . அறிக்கையை 
ஏற்று கொள்ளாத காங்கிரஸ் , 19 9 ம் வருஷம் நவம்பர் 
மாதம் , மந்திரி மண்டலங்களைக் கலைத்து விட்டது 
மிஸ்டர் ஜின்னா டெலிவரன்ஸ் டே (Deliverance 
Day ) யைக் கடைபிடித்தார் . டாக்டர் அம்பேத்கரும் 
அவருடன் சேர்ந்து கொண்டார் . இதன் கோர் விளைவு 
கள் யாவரும் அறிந்தவையே மீண்டும் இங்கு குறிப் 
பிடவேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுசிறோம் . 

1940 , அக்டோபர் மாதம் உலக யுத்த நடவடிக்கை 
களில் பங்கு பெறுவதில்லை எனக்கூறி சுயசத்தியாக்ரகம் 
செய்தார் . மகாத்மா ( Individual Satygraha ) எங்கும் 
யுத்தத்தின் பயங்கர விளைவுகள் கோரத் தாண்டவ 
மாடின . 

இதே வருஷம் தான் டாக்டர் அவர்களின் மிக முக் 
கியமானதோர் புத்தகம் வெளியாயிற்று . பாகிஸ் 


56 


தானைப் பற்றிய கருத்துக்கள் , எனும் இப்புத்தகத்தில் 
இந்துஸ்தான் - பாகிஸ்தான் பிரிவினையைப்பற்றி அலசி 
ஆராய்ந்து தம் எண்ணங்களை வெளிப் படுத்தியிருந்தார் 
பிரச்சினையை ஆதரித்து , பிரிவினை இந்தியாவின் சாந்திக் 
கும் முன்னேற்றத்திற்கும் அடிகோலி உதவும் என்று 
கூறியிருந்தார் . இந்துஸ்தான் முஸ்லிம்கள் பாகிஸ் 
தானுக்கும் அங்குள்ள இந்துக்குள் இந்துஸ்தானுக்கும் 
பரிவர்த்தனை செய்து கொள்ள வேண்டு மென்றார் . 

டாக்டர் அவர்கள் , பிரிவினை அகில உலக அரங்கில் 
நம் நிலை என்னாகும் என்பது பற்றி கருத்து செலுத்த 
வில்லை . மேலும் பரிவர்த்தனை மூலம் ஏற்படும் கஷ்டங் 
களையும் கணக்கிலெடுத்துக் கொள்ள வில்லை சைமன் 
கமிஷன் முன் சாட்சி கூறியபோது முஸ்லிம்களுக்கு 
தனித்தேர்தல் தொகுதிகள் ஏற்படுவதை எதிர்த்திருந் 
தார் டாக்டர் . ஆனால் இப்பொழுது பிரிவினை வேண்டு 
மென்ற ராஜாஜி அப்பொழுது அங்கனம் கூறியிருக்க 
வில்லை . 

புத்தகம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது . 
பல்வேறு பதில்கள் வெளிவந்தன . ஜின்னாவும் அவரது 
முஸ்லிம் லீக் தோழர்களும் தங்கள் கருத்தை ஆதரித் 
தெழுதிய அம்பேத்கரைப் புகழ்ந்தனர் . சைமன் கமிஷன் 
முன் ஜின்னாவின் இரு தேசப் பிரிவினையைக் கேலி 
செய்த டாக்டர் , இப்புத்தகத்தில் தமது எண்ணங்களை 
மாற்றிக் கொண்டதாகத் தெரிகிறது . இந்து முஸ்லிம் 
ஒற்றுமையை மகாத்மா எவ்வளவு ஆதரித்தும் , பிரிவு 
காணத்தான் செய்தது அத்தகையப் பிரிவில் தான் 
ஒற்றுமை காண முடிந்தது . டாக்டர் அவர்களும் 


57 


இதைத் தான் 


தமது 


புத்தகத்தில் 


விளக்கியிருந் 


தார் . 


1941 , ஜூலை மாதம் வைஸ்ராய் தற்காப்பு ஆலோ 
சனைக் குழு 

( Defence Advisory Committee ) 
ஒன்றை ஏற்படுத்தினார் . டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 
இக் குழுவில் இடம் பெற்றார் . இப் பதவியில் அவர் 
புரிந்த சேவைகள் பல . இந்நிலையில் தான் அவரது 
மிகவும் போற்றப்பட்ட , " இந்துக்கள் நமக்குச் செய் 
திருப்பவை ( What the Hindus have done to us 

) 
எனும் புத்தகம் வெளியாயிற்று . பிடிவாதம் பிடித்த 
பழமை புரக்கும் பெரியோர்களுக்குச் சாட்டையடி 
களென கருத்துக்களை ஒளிவு மறைவின்று எடுத்துச் 
சொல்லியிருந்தார் . 

இந்தியாவில் அரசியல் குழப்பங்கள் . உச்சநிலை 
யடைந்து விட்டிருந்தன . குழப்பங்கள் தீர்க்க சர் 
ஸ்டாப்போர்ட் கிரிப்ஸ் ( Sir Stafford Cripps ) இந்தியா 
வந்தார் . அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அரசியல் 
கட்சிகள் மறுத்து விட்டன . டாக்டர் அவர்களும் தம் 
தோழர்களுடன் கலந்து , பின்னர் , மறுத்துவிட்டார் . 

ஏப்ரல் பதினான்கன்று டாக்டர் அவர்கள் ஐம்பது 
வயதினர் . சுதந்திர தொழிற் கட்சி , இது குறித்து 
ஒன்பது நாட்கள் விழா நடத்தினர் . எம் . சி . ராஜாவும் 
ராஜ் போஜ் அவர்களும் டாக்டரைப் பிரிந்து சென்று 
விட்டிருந்தனர் என முன்னர் கூறப்பட்டது . விழாவின் 
போது இருவரும் டாக்டருடன் மீண்டும் நடப்பு 
கொண்டு அவரது அன்புக்குரியவராயினர் . தாழ்த்தப் 
பட்ட பெண்மணிகளுக் கென ரோஹிதாஸ் டாரம் 


58 


சுதாரக் சங்கத்தை இப்பொன் விழாவன்று டாக்டர் 
ஆரம்பித்துவைத்தார் . எவண் நோக்கினும் , எவர் 
கேட்கினும் டாக்டரவர்களது பெருமை பறைசாற்றப் 
பட்டவண்ண மிருந்தன , பத்திரிகைள் தலையங்கங்கள் 
எழுதி அன்னாரைக் கௌரவித்தன . " தாழ்த்தப்பட்ட 
வரிடையே இத்தகைய இரும்பு உறுதியும் , அன்பு 
உள்ள மும் கொண்ட பெருந்தலைவர் தோன்றியிருப் 
பதே , தாழ்த்தப்பட்டவர் நிலை உயரத்தான் ! என்று 
வீர முழக்கம் செய்தார் சவர்கார் . விழாச் சொற்பொழி 
வொன்றில் டாக்டர் பேசுகையில் , தாழ்த்தப் பட்ட 
வர்கள் இந்துக்கள் என்று மதிக்கப்பட்டு எல்லா இந்துக் 
களும் ஒன்றேயென எண்ணப்படுதல் வேண்டுமென் 
பதே தமது வாழ்க்கை இலட்சியம் என்றும் அது ஈடேறி 
விட்டால் பின்னர் தம்மவர் அனைவரும் இந்துக்களின் 
பொதுப் பகைவரை முறியடிக்கும் வேலையிலீடுபடுவர் 
என்றும் கூறினார் . 

1942 ஜூன் மாதம் வைஸ்ராயின் நிர்வாகக் குழு 
விஸ்தரிக்கப்பட்டது . அதில் டாக்டரவர்களும் இடம் 
பெற்றார் . தாழ்த்தப்பட்டவர் ஒருவர் அத்தகைய பதவி 
வகிப்பது அதுவே முதல் முறையாகும் . டாக்டரவர் 
களுக்கு இப்பதவி கிட்டாதிருப்பினும் , பம்பாய் உயர் 
நீதி மன்றத்தின் நீதிபதியாக பதவி கிடைத்திருக்கும் 
மென்பதில் ஐயமில்லை . அவரது புதுப்பதவி பற்றி 
பல வாழ்த்துக்கள் பொதுக் கூட்டங்களில் அளிக்கப் 
பட்டன . 

அலுவல்கள் பல வற்றிற்கிடையிலும் தம் குலத் 
தவர் முன்னேற்றத்திற்காக உழைத்தார் அவர் . பல் 


59 


வேறு கூட்டங்களில் தோன்றி பிரசங்கம் செய்தார் . 
அன்றுவரை நடந்த எல்லா தாழ்த்தப் பட்டோர் மாநாடு 
களிலும் மிகமிகப் பெரியதோர் மாநாடு 1942 ஜூலை 
மாதம் நாகபுரியில் நடை பெற்றது . இந்த அகில 
இந்திய தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் பேசுகையில் 
டாக்டரவர்கள் , தாங்கள் தனி தேசத்தவர் என்று 
கூறி சிறுபான்மைக் கட்சிகளினின்றும் பிரிந்து போன 
முஸ்லிம் லீக் கட்சியை , கண்டித்தார் . இம் மாநாட்டில் 
அகில இந்திய ஷெட்டியூல்ட் வகுப்பு பெடரேஷன் 
அமைக்கப்பட்டது . இம் மாநாட்டில் அவர் அங்கம் 
வகிக்கும் போது தான் வைஸ்ராயிடமிருந்து நிர்வாகக் 
குழுவில் தொழிற் பகுதியை அவருக்களித் திருப்பதாகச் 
செய்தி வந்தது . 

ஆகஸ்ட் மாதத்தில் மகாத்மாவின் க்விட் இந்தியா 
சத்தியாக்கிரகம் ஆரம்பமாயிற்று . வைஸ்ராய் அளித்த 
பதவியை ஏற்றுகொண்ட டாக்டரின் செயல் நாட்டுத் 
துரோகச் செயல் என்று காங்கிரஸ் எண்ணியது . இப் 
புதுப் பதவியில் டாக்டரவர்கள் தொழிலாளர் நலனுக் 
காகப் பாடுபட்டார் . சுயராஜ்யம் வந்ததும் தொழிலாளர் 
அரசாங்கம் ஏற்படுதலவசியம் என்று அவர் எண்ணு 
வராயினார் . 

1943 , பிப்ரவரி 10 ம் தேதி மகாத்மா இருபத்தி 
யொருநாள் உண்ணாவிரதம் ஆரம்பித்தார் . நாடெங்கும் 
மகாத்மாவின் விடுதலைக்காகப் பலத்த போராட்டங் 
கள் நடந்தன . மகாத்மா விடுதலை செய்யப்பட்டதும் .. 
தன . நாடெங்கும் அரசியல் கட்சிகள் 

கட்சிகள் சுறுசுறுப் 
படைந் காங்கிரஸ் கூறிய வையனைத்தையும் எதிர்த்த 


60 


ஜின்னா, காங்கிரஸின் புதுப்பிரிவு முறையையும் ஏற்க 
வில்லை . 

டாக்டரவர்களின் பாகிஸ்தானைப் பற்றிய கருத்துக் 
கள் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக 
மாறிக்கொண்டே வந்தன . அவரது முன் குறிப்பிட்ட 
புத்தகம் இரண்டாவது முறை அச்சாகியது . இம்முறை 
இருதேசப் பிரிவினையை எதிர்த்திருந்தார் அவர் - நாளு 
க்கு நாள் மாறிவந்த இந்திய அரசியல் சூழ் நிலைக்குத் 
தக்கவாறு தம் கட்சி இயங்கவே டாக்டரவர்கள் 
இங்கனம் மனம் மாறிய வண்ணமிருந்தார் என நினைக் 
கிறேன் . 

செப்டம்பர் மாதம் அவர் சென்னை சுற்றுப் பிர 
யாணம் மேற்கொண்டார் . அப் பிரயாணத்தின் போது 
அவர் பேசுகையில் , புத்த மதத்தின் சரித்திர முக்கியத் 
வத்தைப் பற்றியும் அம்மதத்தின் பெருமைகளையும் 
எடுத்துச் சொன்னார் . பிற்காலத்து தம்முடைய சொந்த 
வாழ்க்கையில் நடைபெறப் போகும் பெரிய மாறுதலை 
அவர் அப்போது அறிந்திருந்தால் ? 

ஜனவரி மாதம் டாக்டர் கல்கத்தா சென்று , ஷெட் 
டியூல்ட் வகுப்பினரின் குரலாக ஒலித்த பீபுல்ஸ் ஹெ 
ரல்ட் பத்திரிகையை ஆரம்பித்து வைத்தார் . அங்கு 
தான் அவர் மீண்டு மொருமுறை மனக் கஷ்டப்படும் 
படி நடந்தது . டி . ஜி . ஜாதவ் என்பவரின் விருந்தின 
ராகச் சென்றிருந்த உயர் திரு தொழில் அங்கத்தினர் 
டாக்டர் அம்பேத்கருக்கு , ஜாதவ் வீட்டுப் பணியாட்கள் 
சேவை செய்ய மறுத்துவிட்டனர் . காரணம் , அவர் 
தீண்டாப்படாதோர் ! 


61 


1945 , ஜூன் மாதம் டாக்டர் மற்றுமொரு புத்தகம் 
வெளியிட்டார் . 

தாழ்த்தப் பட்டவருக்கு காங்கிரசும் 
காந்தியும் செய்திருப்பவை என்ற இதில் புள்ளி 
விவரங்களுடன் தமது எண்ணங்களை வெளிப்படுத்தி 
யிருந்தார் . மகாத்மா இந்து சமூகத்தில் ஏற்படுத்திய 
புரட்சிகளை டாக்டரவர்கள் சரியாக மதிப்பிடாதது 
வருந்தத்தக்கது . புத்தகத்தில் விரும்பத்தகாத , விலக்கத் 
தக்கப் பகுதிகள் பல இருந்தன . எனினும் தாழ்த்தப் 
பட்டவர் குறைகளை மேலும் வற்புறுத்த இப்புத்தகம் 
ஏதுவாயிற்று . 

அதே சமயம்தான் லார்ட் வேவல் தம் நாட்டு 
அமைச்சர்களுடன் கலந்துவிட்டு , இந்தியா திரும்பினர் . 
இந்தியாவிற்குத் தம்முடைய , எதிர்கால அட்டவணை 
யை வெளியிட்டார் . எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் 
விடுதலை செய்யப்பட்டனர் . சிம்லாவில் மாநாடு கூடியது . 
இதற்கிடையில் இங்கிலாந்தில் தொழிற்கட்சி தேர்தலில் 
வெற்றி பெற்று , க்ளெமண்ட் அட்லி 

முதலமைச் 
சரானார் . இந்தியாவிலும் வைஸ்ராய் 1945 ஆகஸ்ட் 
மாதம் தேர்தல்களை அறிவித்தார் . டாக்டரவர்கள் 
ஷெட்டி யூல்ட் வகுப்பு பெடரேஷனுக்காக நாடெங்கும் 
தேர்தல் பிரச்சாரம் செய்தார் . எனினும் அவரது கட்சி 
படுதோல்வி கண்டது . உண்மையான எதிர்ப்பு முஸ்லிம் 
லீக் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மிடையில் தான் 
இருந்தது . இறுதியில் காங்கிரஸ் டாக்டர் கட்சியையும் , 
இந்து மகா சபையையும் மண் கவ்வச் செய்தது . 

அரசியல் நிகழ்ச்சிகள் விரைந்து ஓடின . இந்தியா 
வின் சுதந்திர கோரிக்கையை ஏற்று ஆதரித்தார் க்ளெ 


62 


மண்ட் அட்லி . இந்திய ராணுவம் , இந்திய கடற்படை 
மற்றும் விமானப் படையினரின் கலகங்களே இதற்கு 
உடனடிக் காரணம் என்று சொல்லப்பட்டது . ஆங்கில 
அமைச்சர் குழாத்தின் பிரதிநிதிகள் இந்தியா வந்தனர் . 
1946 , மார்ச் மாதம் இந்தியத் தலைவர்களுடன் கலந்தா 
லோசித்தனர் . டாக்டர் தமது குலத்தவர் விருப்பு 
வெறுப்புகளை எடுத்துரைத்தார் . முடிவில் மே மாதம் 
அறிக்கை வெளிவந்தது . அதில் ஷெட்டியூல்ட் வகுப்பு 
பெடரேஷனின் கோரிக்கைகள் இடம் பெறவில்லை . 
வைஸ்ராய் தமது மந்திரி சபையைக் கலைத்துவிட்டார் . 
டாக்டர் அவர்கள் பம்பாய் திரும்பினார் . அங்கு தம்ம 
வர்களுக்கும் உயர் குலத்தவருக்கும் இடையில் 
கலப்புகள் நடந்தபடியிருந்தன . அவரது மகன் நடத்தி 
வந்த பாரத் பூஷன் அச்சுக்கூடம் கைகலப்புகளில் 
சுட்டுத் தள்ளப்பட்டது . டாக்டர் அம்பேத்கர் , பெட 
ரேஷன் காரியக் கமிட்டியைக் கூட்டினார் . கமிட்டி 
ஆங்கில அரசினரின் அறிக்கையைக் கண்டித்து , நேரடி 
நடவடிக்கைகள் எடுப்பதாக பயமுறுத்தியது . 


கை 


7 


அரசியல் முயற்சிகளில் தோல்வியும் , நிர்வாக வேலை 

களில் திடீர் நிறுத்தமும் , டாக்டர் அம்பேத்கர் அவர் 
களின் மற்றுமோர் லட்சியத்ம் ஈடேற துணை புரிந் 
தன . தம் குலத்தவருக்காக மக்கள் கல்வி மன்றம் 


63 


( People s Educational Society ) எனும் கல்விக் 
கழகத்தை நிறுவினார் . 1946 ம் வருஷம் ஜுன் 20 ம் 
தேதி யன்று ஒரு கல்லூரியைத் துவக்கினார் . வேண்டிய 
பணத்தை சேர்த்ததுமன்றி ஆர்வங்கொண்ட கல்விமான் 
களையும் ஒன்று கூட்டினார் . இதுதான் பிரபல சித்தார்த் 
கல்லூரி. 

தாழ்த்தப்பட்டோர் , தத்தம் அரசியல் உரிமைகளை 
நிலைநாட்ட , கிளர்ச்சி செய்யலாயினர் . திரு . ராஜ்போஜ், 
பூனாவில் காந்திஜியை சந்தித்துப் பேசி , காங்கிரஸ் ஹரி 
ஜன் தலைவர்கள் , தாழ்த்தப்பட்டவரின் தேர்ந்த பிரதி 
நிதிகள் அல்லவென்று எடுத்துரைத்தார் . அகில இந்திய 
காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டத்தின் பொது இவ்வகுப் 
பீனர் கறுப்புக்கொடி காட்டினர் . அமைதியாகவே 
சத்தியாக்கிரகங்கள் பற்பல இடங்களில் நடைபெற்றன . 
தற்காலத்திய தேர்தல் முறையில் , உண்மையான தாழ்த் 
தப்பட்டவர் தலைவர்கள் , காங்கிரஸ் தலைவர்களை வெல்லு 
தல் சாத்தியமன்று எனப் பேசினார் டாக்டர் . சத்தியாக் 
கிரகம் வெற்றி கண்டது . இந்திய தேசிய காங்கிரஸ் 
டாக்டர் அம்பேத்கருடன் ஒரு உடன் படிக்கை செய்ய 
முன்வந்தது . ஆயினும் , இம்முயற்சி தோல்வியே 
கண்டது . 

இதற்கிடையில் கான்ஸ்டிடுயண்ட் அசெம்பிளி 
ஏற்பட்டது . வங்காள மாகாண சபை மூலமாகவும் ,, 
முஸ்லிம் லீக் உதவியுடனும் , டாக்டர் அவர்களின் 
பெயர் பிரரேரிக்கப் பட்டது . 

தேர்தலில் வெற்றியும் கண்டார் . இடைகால 
அமைச்சர் குழாம் ( Interior Ministry ) ஏற்பட்டதும் , 


64 


அதில் , பீஹர் தாழ்த்தப்பட்டோர் தலைவர் ஜகஜீவன் 
ராம் , இடம் பெற்றார் . முஸ்லீம் லீக் குழாத்தினை 
விட்டு விலகியே நின்றது . தாழ்தப்பட்டோர் மன்றம் , 
தனது அதிருப்பதியை தெரியப் படுத்தி , ஜகஜீவன் 
ராமை , மந்திரி பதவியை மறுக்குமாறு கேட்டுக்கொண் 
டது . அடுத்த மாதமே , மன்றம் , நாகபுரியில் பெரிய 
தோர் சத்தியாக்கிரகம் செய்தது . அச்சமயம் சுமார் 
800 பேர் கைது செய்யப்பட்டனர் . ஆயினும் எதிர் 
பார்த்த மாறுதல்கள் கிட்டவில்லை . நடைபெற்றது 
வரை சத்தியாக்கிரகத்திற்கு மதிப்பு இருந்தது டாக்டர் 
அவர்கள் இதுசமயம் , இங்கிலாந்து சென்று , ஆட்சி 
புரிந்து கொண்டிருந்த தொழிற் கட்சியினருக்கு தம் 
குறைகளை எடுத்துச் சொல்ல , முடிவு செய்தார் . அவர் 
தயாரித்த அறிக்கையில் , 1935 சட்டத்தை அமுல் 
செய்து பத்து வருடங்கள் கழித்து இந்தியாவின் கட்சி 
களுக்கு ஐக்கிய இந்தியாவை அளிக்குமாறு கண்டிருந் 
தது . பத்து வருஷ ஆங்கிலேயர் ஆட்சி நீடிப்பு அறிக் 
கையை இந்திய மக்கள் எதிர்த்ததில் வியப்பில்லை . 
டாக்டர் இம் முயற்சியிலும் தோல்வி கண்டார் . 

தீண்டப்படாதோர் இந்து மதத்திலேயே இருக்க 
வேண்டுமென்றும் , இந்து மதத்தில் சில சீர்த்திருத்தங் 
கள் செய்தல் வேண்டும் என்றும் ஒரு பத்திரிகை 
சந்திப்பில் வலியுறுத்தினார் . இது சமயம்தான் அவரது 
பிரபல " சூத்திரர்கள் யார் ? என்ற புத்தகம் வெளி 
வந்தது . எப்பொழுதும் போல , இப்புத்தகத்தில் 
தம்முடைய கல்வி ஞானத்தை வெளிப் படுத்தியிருந் 


தார் . 


65 


ஆட்சி முறை கைமாறவேண்டிய காலம் நெருங் 
கியது . டாக்டர் அவர்கள் தம்முடைய அரசியல் கருத் 
துக்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் . 
கம்யூனிசம் அவர் கருத்தைக் கவரவில்லை . ஆன்மீக 
சோஷலிசம் என்று வேண்டுமாயின் அவர் அரசியல் 
தத்துவத்தை விளக்கலாம் . 

நாட்டில் குழப்பங்கள் அதிகமாயின . எனினும் 
அசெம்பிளி இடைவிடாது உழைத்தது - 1947 , ஏப்ரல் 
மாதம் 27 ம் தேதியன்று , தீண்டாமையை ஒழித்து 
விட்டோம் எந்த முறையிலும் தீண்டாமையை கடை 
பிடிப்பவர்களுக்கு உரிய தண்டனை விதிக்கப்படும் 
என்று தீர்மானித்தது . இத் தீர்மானத்தை சர்தார் 
பட்டேல் கொண்டுவந்தார் . இந்தியத் தாயின் சுந்தர 
வதனத்தை பாழ் படுத்திக் கொண்டிருந்த கரும்புள் 
ளியை , அரசாங்கம் அகற்றி விட்டது . உலகெங்கும் 
இச் சட்டம் வரவேற்கப்பட்டது . டாக்டர் அவர்களின் 
நீண்டகால லட்சியம் நிறைவேறுவதை , அவரே கண்டு 
களிப்புற்றார் . 

லார்ட் வேவல் துரைக்குப் பின் வைஸ்ராயாக 
வந்த லார்ட் லூயி மௌண்ட் பேட்டன் , 1947 , ஜூன் 
மாதம் மூன்றாம் தேதி , இந்திய சுதந்திரத்தைப் பற்றிய 
தமது கருத்தை வெளியிட்டார் . பிரிவினையை அடிப் 
படையாகக் கொண்டது இக் கருத்து . இது குறித்து 
டாக்டர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார் . பிரிவினைக் 
காக எல்லைக் கமிஷன் வகுத்துள்ள எல்லைகள் இயற்கை 
யானவை யன்று . இத்தகைய எல்லைகளைக் கொண்டு 


5 


66 


இரு நாடுகள் பிரிந்தால் தொல்லைகள் பல உண்டாகும் . 
எப்பொழுதும் எல்லையைக் காப்பதற்கென்றே துருப் 
புக்களை நிறுத்தி , செலவுமிக செய்யவேண்டும் என்று 
டாக்டர் அவர்கள் கூறினார் . 

அவருடைய எச்சரிக்கை , 
இன்று நமக்கு கண் திறந்திருக்கிறது ! 

ஜுலை 15 ம் தேதி இங்கிலாந்து பாராளு மன்றம் 
இந்திய சுதந்திரச் சட்டத்தை அமுல் செய்தது . 
உடனே , இந்திய அசெம்பிளி சுதந்திர அசெம்பிளியாக 
மாறியது . 

காங்கிரஸ் மீது அத்துணை நம்பிக்கை இல்லாது 
போயினும் , பண்டிதர் நேருவின் மீது டாக்டர் அவர் 
களுக்கும் நல்ல மதிப்பு இருந்தது . டாக்டர் அவர்களை , 
பண்டிதர் , சட்ட மந்திரியாக இருக்குமாறு அழைத்தார் . 
இதுபோன்ற தோர் சுமுக நிலையைக் காணவே கண் 
குளிர்ந்தது . டாக்டர் அவர்கள் சம்மதித்தார் . மஹா 
சபா தலைவர் டாக்டர் முகர்ஜியும் கூட மந்திரி சபையில், 
இடம் பெற்றார் . 

ஆகஸ்ட் மாதம் 15 ம் தேதி இந்தியா 
சுதந்திரம் பெற்றது . சுதந்திர இந்தியாவின் முதல் 
மந்திரி சபையில் டாக்டர் அவர்களும் இடம் பெற்றார் . 
ஆங்கிலேயன் கைபொம்மை என்று அவரை இகழ்ந்த 
வர்கள் தத்தம் கருத்தை மாற்றிக் கொண்டனர் 
நாடெங்கும் டாக்டரின் பெருமையையே கொண்டா 
டினர் . மகாத்மாவின் ஆசிகள் டாக்டருக்குக் கிடைத் 
தன . 

ஆகஸ்ட் 29 ம் தேதியன்று அசெம்பிளி, டாக்டர் 
அவர்களை தனி முறையில் கௌரவித்தது . இந்திய 


பூரண 


67 


அரசியல் சட்ட ( Draft Committee of the Constitu 
tion ) அமைப்புக் குழுவின் தலைவராக அவர் நியமிக்கப் 
பட்டார் . தாழ்த்தப் பட்டவர் குறைகள் நீங்க என் 
னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார் 
டாக்டர் . 

நாட்டில் சமூக சமத்துவம் நிலைநாட்ட பாடு 
பட்ட டாக்டர் அவர்கள் , தம் கனவு நனவாகும் நாளை 
யும் கண்டுவிட்டார் . பிரபல ஆலயங்கள் தாழ்த்தப் 
பட்டவருக்காக திறந்து விடப்பட்டன . 

நாடெங்கும் இந்து முஸ்லிம் கலகங்கள் மிகுந்தன . 
ஹைதராபாத் பிரதேசத்தில் தாழ்த்தப் பட்டோர் , முஸ் 
லிம்களின் கோர அட்டூழியங்களில் சிக்குண்டு சிதைந் 
தனர் . டாக்டர் அவர்கள் , தம்மவர்களை , முஸ்லிம்களுடன் 
கைகோர்க்காது , இந்திய அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க 
வேண்டும் , என்று எச்சரித்தார் . 

எங்கும் இரத்த வெள்ளம் பெருக் கெடுத்து 
ஓடியது. 1948 ம் வருஷம் ஜனவரி 30 ம் தேதி , இந்தியத் 
தந்தை மகாத்மாஜியை நாத்துராம் கோட்சே சுட்டுக் 
கொன்றான் . டாக்டர் அவர்கள் மனமுடைந்து , காந்திஜி 
யின் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் . 

1948 , பிப்ரவரியில் டாக்டர் அவர்கள் இந்திய 
அரசியல் அமைப்புச் சட்டத்தை முடித்தார் . இடை 
விடாது உழைத்ததால் அன்னாரின் உடல் நலம் குன்றி 

பம்பாய் மருத்துவச் சாலையில் அவர் ஓய்வு 
எடுத்துக் கொள்கையில் , டாக்டர் மிஸ் . லக்ஷ்மி கபீர் 
என்பரை சந்தித்துக் , காதலித்து , மணந்து கொண்டார் . 
டாக்டரின் 56 - வது வயதில் , 1948 , ஏப்ரல் 15 ம் தேதி 
இத்திருமணம் நடந்தது . லக்ஷ்மி கபீர் சாரஸ்வத் 
பிராம்மண வகுப்பைச் சேர்ந்தவர் . 


விட்டது . 


68 


கடை 


சித்தார்த் கல்லூரியில் மீண்டும் அக்கறை செலுத் 
தினார் டாக்டர் . இது சமயம் மொழிவாரி மாகாணப் 
பிரிவினைக் கமிஷன் நிறுவப்பட்டது . மகராஷ்டிரத்தைப் 
பற்றி தமது கருத்துக்களை எழுதி கமிஷனுக்கு அனுப்பி 
வைத்தார் . அவர் மொழிவாரிப் பிரிவினையால் ஏற்படும் 
நல்லது கெட்டதை எடுத்துரைத்தார் . இதுசமயம் , 
அவரது " தீண்டாமை எனும் புத்தகம் வெளிவந்தது 
கி . பி . 400 ஆண்டிலிருந்தே தீண்டாமையை 
பிடித்தனர் என்று ஆராய்சி மூலம் வெளியிட்டார் . 
புத்தகம் வெகுவாகப் புகழப்பட்டது . 

1948 , நவம்பர் , 4 ம் தேதி , டாக்டர் அரசியல் 
அமைப்புச் சட்டத்தை , மக்கள் மன்றத்தில் சட்ட 
மந்திரி என்ற முறையில் , கொண்டுவந்தார் . அன்று 
அவர் நிகழ்த்திய சொற் பொழிவு அனைவர் உள்ளத் 
தையும் கவர்ந்தது . சட்டத்தின் பதினொன்றாவது 
பிரிவில் கண்ட , தீண்டாமை ஒழிப்பை , மன்றம் பலத்த 
கரகோஷத்துடன் அமுலுக்கு கொண்டுவந்தது . அப் 
போது மன்றத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர 
பிரசாத் , அம்பேத்கரை வெகுவாகப் புகழ்ந்தார் . 

" 1950 ஜனவரி 26 ம் தேதியிலிருந்து நம்மிடையே 
அரசியல் சமத்துவமும் , சமூக மற்றும் பொருளாதர 
தாழ்வு உயர்வுகளும் இருக்கும் என்று கூறி , நாட்டு 
மக்கள் அனைவரும் கூடி இந்நிலையை மாற்றி , எல்லாத் 
துறைகளிலும் சமத்துவம் அடைவதைக் காணல் 
வேண்டுமென்றார் . 

1949 , நவம்பர் 26 ம் தேதி , இந்திய அரசியல் 
அமைப்புச் சட்டம் ஏற்றுக் கொள்ளப்பட்டது . 


69 


மற்றுமோர் மாபெரும் பணி டாக்டருக்கு இருந் 
தது . இந்து சட்டத் ( Hindu Code Bill ) தில் மாறு 
தல்கள் பல 

பல செய்ய வேண்டியிருந்தது . இவற்றை 
செய்து , 1948 அக்டோபர் மாதம் மன்றத்தில் கொண்டு 
வந்தார் . சிலருக்கு மாறுதல்கள் பிடிக்கவில்லை. மன்றத் 
தில் எதிர்ப்பு மிகுந்தது . மனு , டாக்டர் அம்பேத்கர் 
இவ்விருவருக்கு மிடையிலிருந்த , வித்தியாசங்களை அனை 
வரும் கண்டனர் . நாடெங்கும் ஆதரவும் எதிர்ப்பும் 
காணப்பட்டன . நேரு ஆதரித்தார் . சர்தார் படேல் 
திர்த்தார் . பிப்ரவரி 5 ம் தேதி துடங்கிய சர்ச்சை , 
மூன்று நாட்கள் நடந்தது பின்னர் , 1951 செப்டம்பர் 
நடக்கவிருந்த மன்றக் கூட்டத்திற்கு ஒத்திவைக்கப் 
பட்டது . 

செப்டம்பர் , மாதத்தில் திருமணங்கள் , விவாக 
ரத்துக்கள் பிரிவைபற்றி சர்ச்சை நடந்தது . மன்ற 
கட்டிடத்தின் வெளியில் ஆர்பாட்டங்கள் நடந்தன . 
டாக்டர் முகர்ஜி எதிர்த்துப் பேசினார் . 

காட்கில் 
ஆதரித்து முழங்கினார் . 

பின்னர் , திருமண- விவாகரத்து பற்றியவை 
தனியாக எடுத்துக் கொண்டனர் .. 

சூடான வாக்கு 
வாதங்களுக்குப் பின்னர் , சட்டத்தின் நான்கு பிரிவினை 
கள் மட்டும் அமுல் செய்யப்பட்டன . 

டாக்டர் அவர்கள் மனமுடைந்து போனார் . எனவே 
செப்டம்பர் 27 ம் தேதி மந்திரி சபையினின்றும் ராஜி 
நாமா செய்து விட்டார் . ஆயினும் மன்ற அங்கத்தின 
ராகவும் , எதிர் கட்சி தலைவராகவும் பணியாற்றினார் . 

அடுத்த பொதுத் தேர்தலில் டாக்டர் அவர்கள் 
தம்மவருடன் சோஷலிஸ்ட் கட்சியை சேர்த்து கொண் 


70 


| டார் . ஆயினும் , பண்டிதர் நேருவின் கருத்துக்கிணங்க 
மக்கள் தத்தம் ஓட்டுகளைக் கொடுத்தனர் . சோஷலிஸ்ட் 
கட்சியும் , டாக்டரும் படுதோல்வி கண்டனர் . 
கொலம்பியா பல்கலைக் கழகம் டாக்டருக்கு , டாக்டர் 
ஆப் லா பட்டம் அளித்து கௌரவித்தது . அமெரிக் 
காவினின்று திரும்பியதும் டாக்டர் பல்வேறு இடங் 
களில் சொற் பொழிவாற்றினார் . அவர் , புத்தமதம் 
ஒன்றுதான் இந்தியாவின் எதிர் காலத்திய புனிதமதம் , 
என்று பறை சாற்றலானார் எங்கு நோக்கினும் டாக் 
டரின் புத்தமதப் பிரசாரமே காணப்பட்டது . 

தமது அறுபதாவது வயதை எட்டிப் பிடித்துவிட் 
டிருந்தார் டாக்டர் . இருந்தும் , சுறுசுறுப்புடனும் , 
வாலிப மிடுக்குடனுமே அவர் உழைத்தார் . அவரது 
வாழ்க்கை முழுவதும் ஒரு போர்களமாகவே இருந்த 
தெனலாம் . தம் குலத்தவர் நல் வாழ்க்கைக்காக அவர் 
சுய நலம் பேணாது , இரவு பகலாக உழைத்தார் . 
கள் போலிருந்த தாழ்த்தப் பட்டோர் மக்கள் போலான 
தேன் ? 

டாக்டர் அவர்களது தளராத உழைப்பே 
யாகும் ! அவர் துடங்கிய தீண்டாமை ஒழிப்பு இயக் 
கும் இன்று கூட இயங்கி , இந்தியாவின் பல்வேறு மூலை 
முடுக்குகளிலும் தீண்டாமையை ஒழித்து வருகிறது . 

நாட்டு மக்கள் ஒன்றுபட வேண்டும் நாட்டின் 
பொது எதிரிகளை ஒழிக்க ! ஒன்றுபட் வேண்டுமெனின் 
சமூக சமத்துவம் நிலவவேண்டும் . அதற்கு தீண்டாமை 
ஒழிய வேண்டும் . இதுவே டாக்டர் அம்பேத்கரின் 
கருத்துக் கருவாகும் . 


மாக் 


டாக்டர் அவர்களின் உடற்கட்டு திண்மை பொருந் 
தியது . அவர் ஐந்தடி ஏழங்குலம் உயரமானவர் . 180 


71 


பவுண்ட் எடையினர் . பரந்த நெற்றியும் , உறுதி 
யான தாடையும் அவரது இதயத்திடத்தை அறிவிப் 
பனவாம் . 

டாக்டர் கோபக்காரர் . ஒரு சிறிது தவறிழைந் 
தாலும் கோபங்கொண் டெழுவராம் . ஆயினும் சில 
வினாடிகளுக்குப் பின்னர் அவர் பழைய 

நிலையை 
அடைந்து விடுவார் . 

நேரத்தை வீணடிப்பதை அறவே வெறுத்தார் 
அவர் . நேரத்தை நல்ல முறையில் கழிப்பதை அவர் 
கடைபிடித்தார் . 

டாக்டர் உணர்ச்சி வசப்படுவதில் புகழ்வாய்ந்தவர் . 
சினிமாப் படங்கள் சிறிது சோகமாக அமைந்தாலும் , 
எழுந்து வந்து விடுமளவு இளகிய மனம் கொண்டவர் . 

அச்சுத கன்யா , ஆலிவர்ட்விஸ்ட் போன்ற 
படங்களை அவர் விரும்பிப் பார்ப்பாராம் . சங்கீதப் 
பிரியர் டாக்டர் அம்பேத்கர் . அவரது சங்கீத ஆர்வம் , 
வயலின் கற்றுக் கொள்ளுமளவுக்கு இருந்தது . அவரது 
அதிசயப் பொழுதுபோகு என்ன வெனின் , பல தரப் 
பட்ட பவுண்டன் பேனாக்களைச் சேகரிப்பதயாகும் . 
இதுமட்டுமன்றி அவரது புத்தகங்கள் கணக்கிலடங் 
காதவை 

அவரது பெரிய லைப்ரரி யை சித்தார்த் கல்லுரிக்கு 
நன்கொடையாக அளித்து விட்டார் . அவரது வாழ் 
கையை வகுத்த சில புத்தகங்களாவன : ராமாயணம் 
மகாபாரதம் , புத்த சரித்திரம் , கபீர் வாழ்க்கை , மகாத்மா 
பூலேயின் புத்தகங்கள் . 

புத்தரும் , பௌத்த மதமும் அவர் கருத்தினை 


மே 


72 


ஆள்வோர் . 


கவர்ந்ததெனலாம் . கீதை அவருக்குப் பிடிக்கவில்லை . 
கீதையின் கருத்துக்களை அவர் எதிர்த்தார் . 

வாழ்க்கைப் புயலில் , சிக்கிச் சுழன்று , இறுதியில் 
தாம் விரும்பிய துறை முகத்தையே அடைந்த பெருமை 
டாக்டர் அவர்களையேச் சாரும் . அவரது 

பெயர் ) 
இந்தியச் சரிதத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக் 
கப் படுமென்பதில் வியப்பில்லை . 

சுதந்திர இந்தியாவில் மேதைகளின் ஆற்றுல்களை 
உரிய முறையில் கௌரப்பதில் ஊக்கம் செலுத்தினர் , 

இந்திய மக்களின் முன்னேற்றத்திற்கு 
பாடுபட்ட தலைவர்களை பெருமை படுத்துவதில் முனைந் 
| தனர் . அங்கனம் ஆள்வோர் கருத்தில் உயர்ந்தவருள் 
டாக்டர் அம்பேத்கரும் ஒருவர் . பத்மபூஷன் எனும் 
பட்டத்தை அளித்து , கலிகால மனுவை போற்றியது 
அரசாங்கம் . தாழ்த்தப் பட்டவரின் முன்னேற்றத்திற் 
கென தமது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்ட 
அண்ணலின் கனவுகள் நனவாகும் நாட்கள் நெருங்கி 
வந்தன . இச்சமயத்தில் அன்னாரை 

அரசாங்கம் 
பாராட்டியது மிகப் பொருத்தமேயாம் . 

டாக்டரின் வாழ்நாளில் மிகமுக்கிய மானதோர் 
சம்பவம் 19560 வருஷம் அக்டோபர் மாதம் 14 ம் தேதி 
நடந்தது . 

இப்புத்தகத்தின் பல்வேறு பாகங்களில் டாக்டரின் 
புத்த மதத்தைப்பற்றிய அபிப்ராயங்களை விளக்கியிருக் 
கிறோம் . உயர்வு தாழ்வு மனப்பான்மைகளில்லாத ஒரு 
பொது மதத்தின் அவசியத்தை அவர் வெவ்வேறு சம 
யங்களில் வற்புறுத்தியதையும் கண்டிருக்கிறோம் . நான் 


73 


46 


இந்துவாகப் பிறந்தேன் ஆனால் இந்துவாகவே இறக்க 
மாட்டேன் என்று ஆண்டுகள் சிலவற்றிற்கு முன்னர் 
டாக்டர் அவர்கள் செய்த தீர்மானம் நிறைவேறும் நிலை 
வந்தேகியது . 

தீண்டாமையை பற்றித் தனக்கும் மகாத்மா காந்தி 
ஜிக்கும் இடையில் வேற்றுமைகள் பல விருந்தன 
வென்றும் , நாட்டிற்கு பழுது ஏற்படாத முறையைக் 
கையாண்டு தமது எண்ணங்களை முடித்துக் கொள் 
வதாக அவருக்கு வாக்குறுதி கொடுத்ததாகவும் கூறி , 
டாக்டர் அவர்கள் , புத்த மதத்தை நான் தழுவியதின் 
மூலம் இவ்வாக்கை பூர்த்தி செய்து விட்டேன் " 
என்றார் . 

நாகபுரியில் நடந்த மாபெரும் பொதுக் கூட்ட 
மொன்றில் , அக்டோபர் 14 ம் தேதியன்று புனித உ . 
சந்திரமணி மஹாஸ்தவிரா எனும் புத்த பிக்ஷவால் 
மதம் மாறினார்கள் டாக்டர் அம்பேத்கர் தம்பதிகள் . 
சங்கத்தில் சரண் புகுந்த அவர் , பின்னர் பேசுகையில் , 
கூட்டத்தில் எவர் விரும்பினாலும் புத்த மதத்தை 
உடனே தழுவி பயன் பெறலாம் என்றார் . அவரது 
அறை கூவலுக்கிணங்கி சுமார் அரை கோடி மக்கள் 
மதம் மாறினர் . இந்திய சரித்திரத்தில் மிக முக்கியமான 
தோர் நிகழ்ச்சியென வல்லுனர்கள் கூறுவர் . புத்த 
மதம் ஹரிஜனங்களின் மதமாகவே இராமல் , அனைவரின் 
மதமாகவும் இருக்கவேண்டும் , இருக்கமுடியும் என 
முழங்கினார் அவர் . நாடு முழுவதும் மக்கள் புத்தரின் 
அடிபணியும் நாள் விரைவிலேயே வருமென திட்ட 
வட்டமாக மொழிந்தார் அம்பேத்கர் . கூட்டத்தில் 


74 


அவரைத் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் மதம் 
மாறினர் . அதுமட்டுமன்றி , 26 ம் தேதியன்று இரண் 
| டாயிரம் மக்கள் அகோலா நகரில் மதம் மாறினர் . 

டாக்டரின் மதமாற்றம் அரசியல் தலைவர்கள் பல 
ரின் எதிர்ப்பை பெற்றது . இந்திய பத்திரிகைகள் 
அவரது செயலைக் கண்டித்து எழுதின . டாக்டரின் 
மதமாற்றம் , சீர்த்திருத்தம் செய்ய 

முயன்று 
தோல்வி கண்ட ஒருவர் செய்ய வேண்டியப் பேடிச் 
செயல் என்று வரைந்தன . ஆனால் டாக்டர் அவர்கள் ,, 
இந்துமதம் ஒரு பழங்கோட்டை என்றும் , அக்கோட் 
டையைப் பழுது பார்ப்பதில் யாதொரு பயனும் கிடை 
யாதென்றும் , கோட்டை தகர்ந்து அதனுள் இருக்கும் 
மக்கள் பாழாக்கு முன்னர் வேறு உறுதியான புகலிடம் 
செல்வதே முறை என்றும் பதிலிறுத்தார் . பலரால் 
போற்றப் பட்டும் , ஏனையோரால் இகழப்பட்டும் , டாக் 
டர் அவர்களின் பெயர் பத்திரிகைகளில் முக்கியத்வம் 
பெற்றது . இந்நிலையில் தான் நாட்டு ஹரிஜனங்கள் 
எதிர்பாராத தீடீர் சம்பவம் ஏற்பட்டது ! 

1956 ம் வருஷம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியன்று 
டாக்டர் அம்பேத்கர் காலமானார் . நாடெங்கும் இறங்கல் 
கூட்டங்கள் நடைபெற்றன . அறிஞர் உலகம் ஒரு 
சிந்தனைச் சிற்பியை இழந்தது . தாழ்த்தப்பட்டவரின் 
மன்றம் ஒரு சீர்த்திருத்தவாதியை இழந்தது . கண்ணீர் 
விட்ட தீண்டப்படாதோர் கணக்கிலடங்காதவர் . 
ரது அரும்பெரும் செயல்களை புகழ்ந்து நாடெங்கும் 
பொதுக் கூட்டங்கள் நடைபெற்றன . 


அவ 


75 


99 


ஆக்கம் அதர்வினுய்ச் செல்லும் 

ஊக்கமுடையான் உழை எனும் 
வள்ளுவர் வாக்கை மெய்பித்த பெருத்தகையாளர் 
டாக்டர் அம்பேத்கர் . அவர் வாழ்க்கை ஏட்டிலிருந்து 
நாட்டினர் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் பல 
வாகும் . மிகமிகத் தாழ்மையான நிலையில் பிறந்து , 
தமது ஊக்கத்தின் விளைவால் மிகமிக உயர்நிலை அடைந் 
தவர் அவர் . முயற்சியுடையார் இகழ்ச்சி யடையார் 
என்பதற்கிணங்க தாம் மேற்கொண்ட செயல்களனைத் 
திலும் வெற்றிகண்டவர் டாக்டர் . தம் குலத்தவர் 
மேம்பாட்டில் கவனம் செலுத்தி அவர் தம் குறைகளைத் 
துடைக்க பாடுபட்டவர் . திண்மையுள்ளமும் , எவர்க் 
கும் அஞ்சாத நெறியும் கொண்டு , லட்சியத்தைக் கை 
விடாத சத்திய சீலர் என்று அவரது எண்ணிலடங்காத 
சீடர்கள் சொல்லுவர் . 

தாழ்த்தப்பட்டவருக் கென அவர் புரிந்த தொண்டு 
கள் ஒருபுறம் இருக்க , இந்தியக் குடியரசு அமைய 
அவர் செய்த சேவைகள் எண்ணி மகிழ்தற்குரியனவாம் . 
மேனாடுகளில் சென்று பெற்ற அறிவுச் செல்வத்தை 
நம் நாட்டுப் பணியில் செலவிட்ட டாக்டரின் பெருத் 
தன்மையை என்னென்பது ? 

கல்வித்துறை , அரசியல் , பொருளாதாரம் , சமூகம் 
ஆகிய அனைத்திலும் பெருங்கவனம் செலுத்தி புகழ் 
பெற்ற அவர் நம் நாட்டுச் சுதந்திரச் சிற்பிகளுள் ஒருவர் 
எனத் திண்மையாகக் கூறலாம் . 

டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கரின் அகால மரணம் 
வருத்தப்பட வேண்டிய விஷயம் . மேலும் நம் நாட்டு 


76 


மக்களுக்கு பணி செய்ய முடியாது , திடீரென மறைந்து 
விட்டது , தாழ்த்தப்பட்டவரின் பெரும் துரதிருஷ்டம் 
என்றே சொல்லலாம் . 

உரிமைக் குரலெழுப்பிய சிங்கம் மறைந்துவிட்டது , 
ஹரிஜனங்கள் மேம்பாட்டின் வேகத்தை தளர்த்தியது . 
தமக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்த , தன்னல 
மற்ற தியாகியாம் டாக்டர் அம்பேத்கருக்கு அஞ்சலி 
செய்கிறோம் . 

அன்னார் துவங்கிய சீர்த்திருத்த செயல்கள் பூரண 
பொலிவு பெற்று , அன்னார் கனவுகளனைத்தும் கைகூட 
இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் . 


ஜெய் ஹிந்த் 


The Jupiter Press, Balepet, Bangalore 2 . 


விலை : 0.50 நயா பைசா . 


புத்தகங்கள் கிடைக்குமிடம் : 
ஆசிரியர் , 10 லால்பாக் ரோடு , பெங்களூர் , 


